அச்சில் வாரா அருந்தமிழ் : இரு புராணம் 


BY 
( பதி . ) டாக்டர் இ . சுந்தரமூர்த்தி 
சென்னைப் பல்கலைக்கழகம் , சென்னை . 


( Reprinted from Uyarayvu 2 & 3 ) 


அம் 


UNIVERSITY OF MADRAS 


1984-85 


உயராய்வு 


அச்சில்வாரா அருந்தமிழ் 


இருபுராண விருத்தம் 


இரத்தினம் அச்சகம் 
சென்னை 600001 , 


இருபுராண விருத்தம் 


சென்னைப் பல்கலைக்கழகத் 
தமிழ்ப் பேராசிரியர் 
டாக்டர் ந . சஞ்சீவி அவர்களின் தந்தையாரும் 
தவத்திரு ஞானியார் அடிகளின் மாணவருமாகிய 
திருச்சிராப்பள்ளி - தமிழாசிரியர் 
திரு . மு . நடேச முதலியார் அவர்களின் 
சுவடித் தொகுப்பிலிருந்து 
பதிப்பிக்கப் பெற்ற நூல் . 


vi 


உலா , 


சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ்த்துறை பல்லாண்டுகளாக 
அச்சில் வாரா அருந்தமிழ் நூல்களை வெளியிட்டு வருகின்றது . 
நாக்குமார காவியம் , அப்பாண்டைநாதர் 

பாரதிதீபம் 
முதலான நூலகளை அறிஞர் மு . சண்முகம் பிள்ளை பதிப்பித்து 
வெளியிட்டார் . அந்த வகையில் அச்சில்வாரா அருந்தமிழ் நூல் 
வரிசையில் இருபுராண விருத்தம் என்னும் இந்நூலும் முதன் 
முறையாக அச்சு நூலாக வெளிவருகின்றது . 

சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ் இலக்கியத் துறைத் 
தலைவராய் விளங்கிய பேராசிரியர் டாக்டர் ந.சஞ்சீவி அவர்கள் 
இச்சுவடியினை வழங்கிப் பதிப்பிக்குமாறு 

ஆர்வமுடன் 
வேண்டினார்கள் . அவருடைய தந்தையாரும் , தவத்திரு ஞானியார் 
அடிகளின் மாணவருமாகிய திருச்சிராப்பள்ளித் தமிழாசிரியர் 
மு . நடேச முதலியார் அவர்கள் தொகுத்து வைத்திருந்த சுவடி 
களுள் ஒன்று இந்நூலாகும் . பழைய நூல்களைப்பதிப்பிக்க வேண்டும் 
என்னும் பேரார்வம் கொண்டு அச்சில்வாரா அருந்தமிழ் நூல்கள் 
பலவற்றையும் வெளியிடுவதற்குப் பெரிதும் துணையாயிருந்தவர் 
பேராசிரியர் ஆவர் . அவருடைய ஆர்வமும் முயற்சியுமே இந்நூல் 
உருப்பெறுதற்குப் பெரிதும் துணையாய் அமைந்தன . இந் 
நூலினைப்பதிப்பித்து வெளியிட வேண்டும் என்னும் பணியினை 
வழங்கியுதவிய பேராசிரியர் டாக்டர் ந . சஞ்சீவி அவர்கட்கு என் 
உளம் நிறைந்த நன்றி உரியதாகும் . 


இச்சுவடி நூலினைப்படியெடுப்பதில் பெரிதும் துணை நின்றவர் 
அரசினர் கீழ்த்திசைச்சுவடி நூலகக் காப்பாளராய் விளங்கியவரும் 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றுபவருமான சுவடி 
யியல் அறிஞர் டாக்டர் பூ . சுப்பிரமணியன் ஆவர் . படியெடுப்பதிலும் , 
பதிப்பிப்பதிலும் துணை புரிந்த அவருக்கு உளம் நிறைந்த நன்றி . 

இந்நூலினைப் படியெடுத்து உதவிய செல்வி . ந . விசாலாட்சி , 
நூலிற்குரிய சொல் , பொருள் அகரநிரல் முதலாயவற்றை 
உருவாக்குதலில் துணை புரிந்த செல்வி . பெ . சிவசக்தி ஆகிய 
இருவருக்கும் என் நன்றியும் வாழ்த்தும் உரியன . 

அச்சில் வாரா அருந்தமிழ் வரிசையில் மலரும் இப்புதிய 
நூலினை அறிஞர் வரவேற்றுப் போற்றுவர் என நம்புகின்றேன் . 


-- இ . சுந்தரமூர்த்தி 


பொருளடக்கம் 


Y 


பதிப்புரை 


ix 


ஆய்வுரை 


இருபுராண விருத்தம் 

மூலமும் குறிப்புரையும் 


1-63 


சொல்லடைவு 


65-72 


73 


செய்யுள் அகரநிரல் 


இருபுராண விருத்தம் 


ய்வுரை 


இருபுராணங்கள் 


கூறுவன 


பழந்தமிழ்ப் புராணங்களும் திருவிளையாடற் புராணமும் , பெரிய 
புராணமும் தமிழ் மக்களால் காலங்காலமாகப் போற்றப்பட்டுவருகின்றன . 
முந்திய நூல் ஆண்டவனின் பெருமையையும் , பிர் திய நூல் அடியார்களின் 
பெருமையையும் எடுத்துக் 

காலத்தால் பெரியபுராணம் 
முற்பட்டதாகும் . சேக்கிழார் அனபாயச் சோழனின் அமைச்சராக இருர் 
தமையால் நாடு முழுவதும் சென்று தமிழ் நாட்டின் பண்பாட்டுப் 
பின்னணியோடு அடியார்களின் அரிய வரலாற்றைப் பக்திச் சுவை நனி 
சொட்டப் சொட்டப் பாடித் தமிழுக்கு வளம் சேர்த்தார் . சுந்தரர் பாடிய 
திருத்தொண்டத்தொகை , நம்பியாண்டார் நம்பியருளிய திருத்தொண்டர் 
திருவர் தாதி ஆகிய இரு நூல்களும் சேக்கிழாரின் பெரிய புராணத்திற்கு 
அடிப்படையாய் அமைந்தன . 


பரஞ்சோதியாரின் திருவிளையாடற் புராணத்திற்கு முன்னரேயே 
பெரும்பற்றப் புலியூர் நம்பி என்பார் திருவிளையாடற்புராணம் இயற்றி 
யுள்ளார் . வடமொழி உத்தரமா புராணமும் , திருவிளையாடற் 
புராணச் செய்திகளை எடுத்துரைக்கும் . நம்பி உத்தரமாபுராணத்தைத் 
தழுவி 

திருவிளையாடற்புராணத்தை இயற்றினர் என்பர் . மூவர் 
தேவாரம் , திருவாசகம் முதலாயவற்றில் குறிக்கப்பெறும் 

சிவபெரு 
மானுடைய திருவிளையாடல்களை உணர்த்தும் தொடர்கள் சிலப்பதி 
காரம் , கல்லாடம் , ஆகியவற்றில் கூறப்படும் திருவிளையாடற் கதைகள் , 
பெரும்பற்றப் புலியூர் நம்பியின் திருவிளையாடல் முதலான நூல்களில் 
உள்ள கதைகள் ஆகியவைகளை நன்கு கற்று முதல் நூலாகிய ஆலாசிய 
மகாத்மியத்தில் எர்த உயிர்த்தன்மையோடு கருத்துக்கள் விளங்கு 
கின்றனவோ அத்தன்மை சிறிதும் குன்றாது ஆலவாய் அண்ணல் 
சோமசுந்தரக் கடவுள் நிகழ்த்திய திருவிளையாடல்களைத் தம் பரந்த 
புலமையாற்றலால் காப்பியப் பண்புகள் அமையும் 

வண்ணம் சிறந்த 
இலக்கியமாகத் தமிழில் ஆக்கியுள்ளார் எனலாம் . மேலும் பாஞ்சோதியார் 
வடநூல் மேற்கோளாகக் கதைகளை எடுத்துக் கொண்டிருப்பினும் பழச் 
தமிழ் நூல்களின் கருத்துக்களையும் சொற்களையும் தொடர்களையும் 
எடுத்தமைத்தே இந் நூலை அழகு பெறச்செய்திருக்கின் றார் , சதைகளில் 
சில மாறுதல்கள் இருப்பினும் இந் நூல்களின் நோக்கம் , வாலாற்று 


ஆராய்ச்சி நிகழ்த்துவதன்றி , முழு முதல்வனாகிய முக்கட்பெருமான் 
தன் அடியார்களுக்கு எளிமையாய்த் தோன்றி அருள்புரியும் பெரும் 
கருணைத் திறத்தை உணர்த்தி , உயிர்களை உய்வித்தலே ஆகும் என்ற 
நம்பிக்கையைத் தோற்று வித்தலாம் என்பர் . 


தமிழில் புராணங்கள் 

தமிழில் புராணங்கள் ஏறத்தாழ கி . பி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து 
மிகுதியாகத் தோன்றின . சேக்கிழாரின் பெரிய புராணம் , கச்சியப்ப 
சிவாச்சாரியாரின் கந்தபுராணம் , பாஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் 

( 
புராணம் , கச்சியப்பரின் தணிகைப்புராணம் , சிவஞான முனிவரின் காஞ்சிப் 
புராணம் , நிரம்ப அழகிய தேசிகரின் சேது புராணம் முதலாயவை குறிப் 
பிடத்தகுந்தவையாகும் . இவற்றுள் பெரிய புராணமும் , திருவிளையாடற் 
புராணமும் பெரும் வழக்கில் உள்ளவை எனலாம் . தமிழ்மக்கள் பெரிதும் 
ஈடுபாடு கொண்டு இவ்விரண்டு புராணங்களையும் போற்றினர் . பொது 
வாகப் புராணங்களுள் நாட்டுச்சிறப்பு , நகரச்சிறப்பு , கோயிற்சிறப்பு 
முதலாயனவற்றை விவரித்துக் கூறும் தலபுராணங்களே தமிழில் மிகுதி 
யாக உள்ளன . ஆனால் இலக்கியச்சிறப்பு வாய்ந்த புராணங்களுள் குறிப் 
பிடத்தக்கவை பெரிய புராணமும் , திருவிளையாடற்புராணமும் ஆகும் . 


காலம் 


புராணங்கள் 


தமிழ் இலக்கிய வரலாறு கண்ட கமில் சுவலபில் கந்தபுராணமும் , 
ஆலாசிய மகாத்மியமும் தென்னகத்தில் முதன் முதலாகத் தோன்றிய 

என்பார் . பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் 
புராணத்தின் அமைப்பினை ஒத்த ஆலாசிய மகாத்மியத்தின் காலம் ஏறத் 
தாழ 14 - ஆம் நூற்றாண்டினைச்சாரும் என்பார் . வடமொழி சாரசமுச்ச 
யத்தின் காலம் 10 லிருந்து 11 வரை என்றும் , நம்பியின் திருவிளையாடல் 
1135-1304 இடைப்பட்டது என்றும் ஆலாசிய மகாத்மியத்தின் காலம் 
ஏறத்தாழ 1400 என்றும் பாஞ்சோதியின் காலம் கி . பி . 1603 எனவும் 
கூறுகின்றார் அறிஞர் திரு . மு . அருணாசலம் அவர்கள் . திருவிளை 
யாடல் புராணத்தின் காலத்தை 1700-1725 எனக்குறிப்பிடுகின்றார் . 
சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தின் காலம் கி . பி . 1110-1150 
என்பார் . 


மக்களின் 


உள்ளங்களை 


ஈர்த்த 


இவ் விருபுராணங்களும் தமிழ் 
இருபெரும் புராணங்களாகும் . 


1 , ப . கோபாலன் , பரஞ்சோதி திருவிளையாடற்புராணம் இலக்கிய 

மதிப்பீடு பக் . 79 , 


செல்லிநகர்ப் பெரும்பற்றப் புலியூர் நம்பி 

பாடிய 

திருவால 
வாயுடையார் புராணம் இறைவனைச் சொக்கன் சொக்கன் என வாயாரப் 
போற்றிப் புகழ்கிறது . வீமநாத பண்டிதர் இயற்றிய கடம்பவனப் 
புராணத்தின் இலீலா 

சங்கிரக 

அத்தியாயம் திருவிளையாடலையே 
சுருக்கிப் பாடுகிறது . ன தாரியப்பர் பாடிய சுந்தரபாண்டியம் என்ற 
செந்தமிழ் நூலும் திருவிளையாடலையே பாடுகின்றது . திருவிளையாடற் 
பயகரமாலை என்பது வீரபத்திரக்கம்பர் எழுதிய நூல் . திருவிளையாடலில் 
தமிழ் மக்கள் பெரிதும் ஈடுபட்டமைக்கு இத்தனை நூலும் தோன்றியமையே 
சான் நாகும் . பரஞ்சோதியார் பாடிய 

திருவிளையாடற் 
புராணங்களுள் பெரும் வழக்குப் பெற்றுப் புகழுடன் விளங்குகின்றது : 
பாட்டின் தமிழோசையும் பாவலரின் அழகன்பும் தமிழர் மனத்தைக் 
கொள்ளை கொண்டன என்பர் அறிஞர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் . 


புராணமே 


புராணங்கள் பழங்கதைகளாயினும் அவற்றின் பொருளாழம் நமக்கு 
எட்டுவதில்லை என்பர் . ஒவ்வொரு புராணக்கதை உள்ளீட்டிற்கும் தத்துவப் 
பொருள் கூறும் மரபு பிறநாடுகளிலும் உண்டு . யுங் ( Jung ) என்ற 
உளவியலறிஞர் இப்புராண வரலாறு களை அடிப்படைக் கதைக் கோலங்கள் 
( arche types ) என்பர் . தெ . பொ . மீ . அவர்கள் திருவிளையாடற் 
புராணப் பதிப்பின் முன்னுரையில் கூறும் கருத்துக்கள் பெரிதும் 
எண்ணுதற்குரியனவாகும் : 


புராணங்கள் 


வரலாறு 


வரலாற்றினையும் கூறுகின்றன . பாண்டிநாட்டு 
ஒருவாறு திருவிளையாடலில் வெளியாகிறது . இதில் வரும் 
அரசர்குடி வழியைக் காலஞ்சென்ற திரு . சேஷகிரி சாத்திரியாரும் , தமிழ் 
வரலாறு எழுதிய திரு . சீனிவாசம்பிள்ளையும் ஆராய்ந்துள்ளார்கள் . 
இன்று நாம் கற்று வரும் வரலாறு வேறு . புராணம் கூறும் வரலாறு வேறு 
வரலாற்றினையும் அடிமனம் அறிந்து இன்பமுறும் வகையில் கூறுவனவே 
புராணங்களாம் . 

அடிமனம் 

என்றால் ஒரு சிலர் காமக்குப்பை என்று 
கூறுவர் . அஃது உண்மையன்று , நாம் பேசும் மொழி மனிதன் படைத்துக் 
கொண்ட செயற்கை மொழி . அனைவரும் அறிந்து கொள்ளும் இயற்கை 
மொழி யொன்றுள்ளது . அஃது உணர்ச்சி வடிவானது ; செயலுருவானது ; 
ஓவியம் போன்றது . 

காவியம் 

போன்றது ; இசையே 
அஃது அறத்தின் அடிப்படையில் உயர்ந்தோங்கும் கடவுளை வெள்ளை 
விடைமேல் செவ்வொளியாகக் காட்டும் . சுருங்கி விரியும் உலகினைப் 
படம் விரித்தாடும் பாம்பாகக் காணும் . தோகை விரித்தாடும் மயிலாகக் 
காணும் . இதனை இருளென்றும் காணும் . கருப்பையின் அடையாள 
மாகக் கொண்டு மூலப்பகுதியினைப் பெண் என்றும் பேசும் . 

தனை 
அடக்கி ஆளும் அறிவொளியைக் கடலில் எழும் கதிரவனாகக் காணும் ; 


போன்றது 


. 


. 


xil 


| 


பாம்பின் மேலாடும் கண்ணனாகக் காணும் . மயிலேறும் முருகனாகக் 
காணும் . இவையெல்லாம் மனமொழிகளுக்கு எட்டாதவற்றையும் எட்டிப் 
பிடிக்கும் அடிமனத்தின் இயற்கை மொழிப் பேச்சேயாம் என்பர் . இதனால் 
புராணங்கள் வெறும் கதைக் கூறுகளென மட்டும் கொண்டிராமல் தத்துவப் 
பொருள்களையும் கொண்டு விளங்குகின் றமையைக் குறிப்பாகக் காட்டுவன 
அங்கயற்கண்ணி அனைவரையும் வென்று அழான் எதிரே நாணிக் குழைந்து 
நிற்கின்ற கடவுட்காமக் காட்சி இங்குத்தான் தோன்றுகின்றது . 
ஆண்டவனே 

வந்து அரசாண்டால் என்னவாகும் ? இது 
நினைக்கவும் முடியாத நிகழ்ச்சி . இதனையும் நினைத்துப்பார்த்தனர் 
முன்னோர் . அரசவீறு , அரசச் செருக்கு இயற்கையாக எழுவது ஒன்று . 
ஆண்டவன் எதிர் நெக்கு விடுகின்றது . ஒரு குறட்பூதம் குண்டோ தான் 
கற்பிக்கும் பாடங்கள் என்னே ! என்னே ! இங்கே தமிழ் நாட்டின் சிறப்பு 
வானுலகமெல்லாம் பரவுகிறது எனத் திருவிளையாடலின் மாண்பினை 
எண்ணி வியக்கின்றார் . 


மணமகனாக 


இங்ஙனம் புராணங்கள் வெறும் கதைகள் மட்டும் கூறாது அரிய 
தத்துவங்களையும் நமக்குப் புகட்டுகின்றன என்பது எண்ணுதற்குரிய 
தாகும் . பெரியபுராண வரலாறுகளும் பல்வேறுபட்ட மாந்தர்களின் பண்பு 
வரலாற்றைச் சுட்டுவனவாம் . இயற்பகை எனப் பெயரிட்டுக் கூறுவதும் 
வாழ்வுக்கு முரணனாக நிகழ்ச்சிகள் பலவற்றின் மூலம் மனித ஆளுமையை 
வெளிப்படுத்துவதும் காணத்தக்கன . அன்பின் வழி நிற்கும் அடியார் 
களைச் சிவபெருமான் தடுத்தாண்டு அவர் தம் அன்புப் பிடியில் அகப் 
பட்டு அவர்கட்கு ஆனந்தப்பேறு அளிப்பதையும் பெரிய புராணம் காட்டும் . 
அடியார் தம் உள்ளங்களையே கோயிலாகக் கொண்டு உறையும் இறை 
வனின் எளிமையை நமக்குக் காட்டுவார் சேக்கிழார் . அடியார்களுக்கு 
ஏவல் செய்தும் , தூது நடந்தும் , தண்ணீர்ப்பந்தல் வைத்தும் பொதிசோறு 
சுமந்தும் , போருட்பெரும் பிழம்பின் வடிவமாகக் காட்சி அளிக்கின்ற 
இறைவனின் உயர்ந்த பெருமையினை அடியார் வரலாற்றின் மூலம் 
காட்டும் பத்தி நூல் பெரிய புராணம் . தனை 

அன்பின் புராணம் 
என்றே கூறலாம் என்பர் . 


அருளின் புராணமாய திருவிளையாடற்புராணமும் , அன்பின் புராண 
மாய திருத்தொண்டர் புராணமும் தமிழ் மக்கள் உள்ளத்தே நீண்ட 
நெடுங்காலமாக உறைந்து வருபவை . இரு நூல்களும் பல்வேறு நிலைகளில் 
வடிவம் கொண்டு பின்னாளில் வளர்ந்த போதிலும் இருபுராணங்களையும் 
ஒன்றாக இணைத்துக் கண்டுள்ளார் ஒரு புலவர் . இருபுராணக் கருத்து 
களையும் விருத்தப்பாவில் தொகுத்துக் கூறும் நூலே இருபுராண 
விருத்தம் என்னும் இர் நூலாகும் . நூலின் முன்னர் காப்பு இடம் 


X111 


பெற்றுள்ளது . இறுதியில் இருபுராண விருத்த மாலை அமைந் துள்ளது . 
இடையே உள்ள அறுபத்து நான்கு பாடல்களிலும் இருபுராணங்களின் 
கருத்துச் சுருக்கங்கள் அழகிய முறையில் அமைத்துத் தரப்பட்டுள்ளன . 
செந்தில் வடிவேலனின் பேரினில் இயம்பு மொழி தோத்திரமாக 
எழுதரிய மறையான இருபுராண விருத்தமென்று தமிழ் மாலை கூற 
என்று பாயிரத்தில் இந் நூலாசிரியர் நூலின் பெயரைச் சுட்டுவதையும் 

காப்புச் செய்யுளிலேயே இருபுராணத்தில் சொல்லப் 
பட்டுள்ள செய்திகளையும் இனைத்துக் காண்பது நயமாகவுள்ளது . 


காணலாம் . 


காதலுறும் மகனையிட்டு ஊர்ந்திடும் மனுச்சக் 

கரவர்த்தி சோழனுக்கும் 
தார்கொண்ட வதுவையிற் சுந்தரர்க்கும் வந்து 

தண்ணருள் புரிந்த ஈசன் 
தருமுதற் பிள்ளையாய் வரும் இபப்பிள்ளை 

இருசர ணங்கள் காப்பதாமே 
என்னும் பகுதியில் இரு நூலின் கருத்துகளையும் இணைத்துக் கூறும் 
நயம் காண்க . 


இருபுராணவிருத்த அமைப்பு 

இருபுராண விருத்தம் எனும் இந் நூலின் ஆசிரியர் தாம் இயற்றிய 
ஒவ்வொரு பாடலினையும் மூவகை நிலையில் அமைத்துக் கொள்கின்றார் . 


பாடலின் முதற்கண் திருத்தொண்டர் புராணத்தில் விதந்தோதப் 
பெறும் அடியார்களின் வரலாற்றினைச் சுட்டி இறைவனிடத்து அவர்கள் 
கொண்ட பக்தி நெறியை நன்கு புலப்படுத்தி அத்தகையை பத்தியுணர்வை , 
அருள் நெறியைத் தான் கொள்ள வில்லையே என ஏங்குவார் . இத்தகை 
யோனாகிய எனக்கு இறைவன் எங்ஙனம் அருள் புரிவான் ? என்னை 
இறைவன் எங்ஙனம் ஆண்டு கொள்வார் என்று உள்ள முருகக் கூறுவார் . 


ரண்டாம் நிலையில் இறைவனின் அருள் விளையாடலைக் கூறி 
அடியார்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கின்ற அவன் பெருமையைப்பேசுகின்றார் . 


மூன்றாவதாகத் திருச்செந்திலின் பெருமையைக் கூறி அங்குறையும் 
செந்தில் வடிவேலனை அழைப்பார் . ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் , 

வளைசிந்து தரளங்கள் உயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


xis 


என்று முடிப்பது குறிப்பிடத்தக்கது . சான்றாக முதற்பாடலின் 
கருத்துப் போக்கையும் பாடல் முறையையும் காண்போம் . 


முதற்பாடல் 

முதலில் தில்லையில் வாழும் அந்தணர்களையும் அவர்களின் 
இயல்புகளையும் பற்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது . விபூதியையும் , அஞ் 
செழுத்தையும் , மனத்துள் கொண்டு நாளும் முக்கனல் வளர்த்து அறு 
தொழிலைப்புரிந்து மறையோ தியோதி இறையருள் பாலிக்கும் தில்லை 
பாழந்தணர் செய்யும் பணியில் அணுவளவும் கூட அடிமையாகிய நான் 
செய்யும் நெறியறிகிலேன் . எனவே இறைவனே என்னை நீ எந்த விதம் 
ஆட்கொள்வாய் 

உருக்கமுடன் வேண்டுவார் . 
கற்பக நிழல் பொலியும் இந்திரலோகத்தின் முதல்வனான இந்திரனின் 
பழி தீர்த்த படலக்கதையினைச் சுட்டுவார் . இறுதியில் செந்தில் வடி 
வேலனின் சிறப்பை எடுத்துரைப்பார் . 


என்று 


மணமிக்க 


கதையமைப்பு 

இருபுராண விருத்தம் நூலில் அமைந்துள்ள பாடல்களில் முதற்கண் 
திருத்தொண்டர் புராணக் குறிப்பும் பின்னர் திருவிளையாடற் புராணக் 
குறிப்பும் முறையே அமைந்துள்ளன . பெரும்பான்மை ஒவ்வொரு 
பாடலிலும் இருபுராணங்களில் அமைந்துள்ள ஒவ்வொரு கதைக் குறிப்பே 
சொல்லப்பட்டுள்ளது . சில பாடல்களில் மட்டுமே ( 49 , 56 , 64 ) தொண்டர் 
புராணக்குறிப்பு இரண்டு , இடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


பாடல் எண்களும் அவற்றில் அமைந்த இருபுராணக் கதைக்குறிப்பு 
விவரங்களும் வருமாறு : 


XV 


12 . 


இருபுராண விருத்தம் 
பாடல்களில் அமைந்துள்ள கதை விவரங்கள் 
பாடல் எண் பெரிய புராணம் 

திருவிளையாடற்புராணம் 
1 . தில்லைவாழந்தணர் வரலாறு இந்திரன் பழி தீர்த்த படலம் 
2. திருநீலகண்ட நாயன வெள்ளையானைச்சாபம் தீர்த்தபடலம் 
3 . யெற்பகை நாயனார் 

திருநகரங்கண்ட படலம் 
4 . இளையான்குடி மாற தடாதகைப்பிராட்டியார் 
நாயனார் 

திருவவதாரப்படலம் 
5 . மெய்ப்பொருள் நாயனார் திருமணப்படலம் 
6 . விறன்மிண்ட நாயனார் வெள்ளியம்பலத்திருக் 

கூத்தாடியபடலம் 
7. அமர்நீதிநாயனார் 

குண்டோதரனுக்கு அன்னமிட்டபடலம் 
8 . எறிபத்த நாயனார் 

அன்னக்குழியும் வைகையும் 

அழைத்த படலம் 
9 . ஏனாதி நாயனார் 

எழுகடல் அழைத்த படலம் 
10 . கண்ணப்ப நாயனார் 

மலையத்துவசனை அழைத்த படலம் 
11. குங்குலியக்கலய நாயனார் உக்கிரபாண்டியன் திருவவதாரப் 

படலம் 
மானக்கஞ்சாற நாயனார் உக்கிரபாண்டியனுக்கு வேல் 

வளைசெண்டு கொடுத்தபடலம் 
13. அரிவாட்டாய நாயனார் கடல் சுவற வேல் விட்ட படலம் 
14 . ஆனாய நாயனார் இந்திரன் முடிமேல் வளையெறிந்த 

படலம் 
15. மூர்த்தி நாயனார் 

மேருவைச்செண்டாலடித்த படலம் 
16 . முருக நாயனார் 

வேதத்துக்குப் பொருள் அருளிச்செய்த 
17. உருத்திர பசுபதி நாயனார் மாணிக்கம் விற்றபடலம் 

(படலம் 
18 . திருநாளைப்போவார் 

வருணன் விட்ட கடலை வற்றச் 
யனார் 

செய்த படலம் 
19 . 

திருக்குறிப்புத்தொண்டர் நான்மாடக்கூடலான படலம் 
20 . சண்டேசுர நாயனார் 

எல்லாம் வல்ல சித்தர் 

திருவிளையாடற்படலம் 
திருநாவுக்கரசுசரசு நாயனார் 

கல்லானைக்கரும்பருத்திய படலம் 
22 . குலச்சிறை நாயனார் மானை எய்த படலம் 
23. பெருமிழலைக் குறும்ப விருத்த குமார பாலரான படலம் 

நாயனார் 
பேயார் என்கிற 
காரைக்காலம்மையார் 

மாறி ஆடின படலம் 
25. அப்பூதியடிகள் நாயனார் பழியஞ்சின படலம் 

திருநீலநக்க நாயனார் மாபாதகர் தீர்த்தபடலம் 
27 . 

நமிநந்தியடிகள் நாயனார் அங்கம் வெட்டின படலம் 
28. திருஞானசம்பந்தமூர்த்தி 

நாயனார் 

நாகமெய்த படலம் 


காய 


21 . 


24 . 


26 
. 


XVÌ 


30 . 


34 . 


36 . 


31 . 


39 . 


46 . 


41 . 


பாடல் எண் பெரிய புராணம் 

திருவிளையாடற் புராணம் 
29. ஏயர்கோன்கலிக்காம நாயனார் மாயப்பசுவை வதைத்த படலம் 
திருமூலநாயனார் 

மெய்க்காட்டிட்ட படலம் 
31 . 

தண்டியடிகள் நாயனார் உலவாக்கிழியருளிய படலம் 
32. மூர்க்க நாயனார் 

வளையல் விற்றப்படலம் 
33 . சோமாசிமாற நாயனார் அட்டமாசித்தி உபதேசித்த படலம் 
சாக்கிய நாயனார் 

விடையிலச்சினையிட்ட படலம் 
35 . சிறப்புலி நாயனார் 

தண்ணீர்ப்பந்தல் வைத்த படலம் 
சிறுத்தொண்ட நாயனார் இரசவதஞ் செய்த படலம் 
கழறிற்றறிவார் புராணம் சோழனை மடுவில் வீட்டிய படலம் 
. கணநாத நாயனார் 

உலவாக்கோட்டை அருளிய படலம் 
கூற்றுவ நாயனார் 

மாமனாக வந்து வழக்குரைத்தபடலம் 
பாடல்கள் 40 முதல் 45 முடிய 

கிடைக்கவில்லை 
சக்தி நாயனார் பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய 

படலம் 
ஐயடிகள் காடவர்கோன் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த 
நாயனார் 

படலம் 
48 . கணம்புல்ல நாயனார் நாரைக்கு முத்திகொடுத்த படலம் 

காரி நாயனார் 
49 . நின்றசீர் நெடுமாற நாயனார் திருவாலவாயான படலம் 

வாயிலார் 
50 . கழற்சிங்க நாயனார் 

சுந்தரப்பேரம் செய்த படலம் 
51 . செருத்துணை நாயனார் சங்கப்பலகை தந்த படலம் 
52 . புகழ்த்துணை நாயனார் தருமிக்குப்பொற்கிழி அளித்தட்டலம் 
53 . கோட்புல நாயனார் 

கீரனைக்கரையேற்றிய படலம் 
54 . பத்தராய்ப் பணிகுவார் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த 

படலம் 
55. சித்தத்தைச்சிவன்பாலே சங்கத்தார் கலகந் தீர்த்த படலம் 

வைத்தார் 
56. திருவாரூர்ப்பிறந்தார் , முப் டைக்காடன் பிணக்குத் தீர்த்த 
போ தும் திருமேனி தீண்டுவார் 

படலம் 
57. முழுநீறு பூசிய முனிவர் வலைவீசின படலம் 
58. அப்பாலும் அடிச்சார்ந்தார் திருவாதவூரடிகளுக்கு உபதேசித்த 


படலம் 


நரிபரியாக்கிய படலம் 
பரிநரியாக்கிய படலம் 
மண் சுமந்த படலம் 
பாண்டியன் சுரம் தீர்த்தபடலம் 


59. பூசலார் நாயனார் 
60. மங்கையர்க்கரசியார் 
61. நேச நாயனார் 
62 . கோச்செங்கோட் சோழ 

நாயனார் 
63 ; திருநீலகண்ட யாழ்ப்பாண 

நாயனார் 
64 , சடைய நாயனார் 

இசைஞானியார் 


சமணரைக் கழுவேற்றிய படலம் 


வன்னியும் கிணறும் இலிங்கமும் 

அழைத்த படலம் 


இரு புராண விருத்தம் 


இருபுராண விருத்தம் 


காப்பு 
சீர்கொண்ட 

பல்லா யிரங்கோடி யண்டமுஞ் 

சேர்த்தநித் திலவ டம்போற் 
செந்தா மரைப் பாத ரோமத்தி லாடிடத் 

திருவருடரா சைத்து நிற்கும் 
ஏர்கொண்ட செந்தில்வடி வேலவன் பேரினில் 

இயம்புமொழி தோத்திர மாக 
வெழுதரிய மறையான விருபுரா ணவிருத்த 

மென்று தமிழ் மாலை கூறக் 
கார்கொண்ட பசுவின்கண் வண்டினி லிறந்திட 

கண்டதுநிவர்த்தி யாக 
காதலுறும் மகனையிட் டூர்ந்திடும் மனுச்சக் 

கரவர்த்தி சோழ னுக்கும் 


தார் கொண்ட வதுவையிற் சுந்தரர்க் கும் வந்து 

தண்ணருள்பு ரிந்த வீசன் 
தருமுதற் பிள்ளையாய் வருமிபப் பிள்ளையிரு 

சரணங்கள் காப்ப தாமே , 


விளக்கவுரை 

சிறப்புப் பெற்ற பல ஆயிரங்கோள்களும் முத்துமாலை போல் செந்தில் 
வடிவேலனின் திருவருளால் அவன் திருவடியின் கீழ் இயங்க , அப் 
பெருமானுக்கு இவ்வரிய மறையான இருபுராண விருத்தம் 
என்னும் இந்நூலினைத் தமிழ்மாலையாக அணிவித்திட மனுச்சக்கர 
வர்த்திச் சோழனுக்கும் , மணம்புரி தற்குச் சுந்தரரிக்கும் தண்ணருள் 
புரிந்த சிவபெருமானின் முழுமுதற் பிள்ளையான கணபதி அருள் 
செய்வானாகுக . 


அரும்பொருள் - குறிப்புரை 

கோள் 
நித்திலம் - முத்து 
இபம் - 


அண்டம் . 


- யானை 


இருபுராண விருத்தம் 
மனமலரில் விளையாடும் வாழ்வு 


1. பூமருவு 

தில்லையில் முதற்குலத் துயர்வி 

பூதிமணி யஞ்செ ழுத்தும் 
பொருளென்று தினமுமுக் கனல்வளர்த் தறுதொழில் 

புரிந்துமறை யோதி போதி 


யாமருவு பயன்விரவு மன்னமிட் டன் பின் 

வாயிரவர் செய்த பணியில் 
அணுவளவு மடிமையாற் செய்யும் நெறி காண்கிலேன் 

ஆட்கொள்வ தெந்த விதமோ 
காமருவு கற்பகநி ழற்பொலிபு ரந்தரன் 

கார்நிறவு ருத்தி ரனை முன் 
கருதிவதை செய்தபழி தீர்த்தமது ரைக்கடவுள் 

கண்ணில்வந் தெண்ணில் பொருளாய் 


மாமருவு ஞானமுற் றுருகுமடி யார்கண்மன 

மலரில் விளை யாடும் வாழ்வே 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெரிய புராணம் : ( பெ.பு.) 

தில்லை வாழந்தணர் சருக்கம் : தில்லை வாழந் தணர் வரலாறு 
2 திருவிளையாடல் புராணம் ( தி . பு . ) 
இந்திரன் பழி தீர்த்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

அறுதொழில் - மறையோதும்பணி 
புரந்தான் - இந்திரன் 

-சங்கு 
தரளங்கள் - முத்துக்கள் 
சந்தம் - அழகு , சந்தனம் 


வளை --- 


இருபுராண விருத்தம் 


அடியவர்கள் நெறி 


2. பதஞ்சலிவி யாக்கிர பதன்றிரு நடந்தொழும் 

பதியின் மட் கலம்வ குக்கும் 
பான்மைக்கு லாலர் குடி யிற்பிறந் தடியவர்கள் 

பலிகொள்பாத் திரம ளித்து 


நிதஞ்சிவ னிடத்தன்பு , பிரியாது தன்மனை 

நிகழ்த்தின படிக்கிள மையை 
நீக்கித துறந்ததிரு நீலகண் டக்குயவர் 

நெறி யெவர்க ளாலு முடியா ( து ) 


இதஞ்செய்குண மில்லாத துருவாச மகபதிக் 

கீய்ந்திடு மலங்க றன்னை 
யீர்த்தடியி லிட்டுச்சி தைத்தவ ளக்களி 

றிடுஞ்சாப மொழிய மண்மேல் 


மதஞ்சொரி 

குணங்கள் விட் டர்ச்சிக்க வருள் செய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு : திருநீலகண்ட நாயனார் 

வள்ளையானைச் சாபந் தீர்த்த படலம் 


2 தி . 4 : 


அரும்பொருள் - குறிப்புரை 

பலிகொள் பாத்திரம் - திருவோடு 
அலங்கல் - 
ஈய்ந்திடும் - ஈந்திடும் 
மதம் - செருக்கு 


-மாலை 


இருபுராண விருத்தம் 


எந்தவிதம் ஆட்கொள்வையோ 


3. பொன்னிந்தி வெண்குடைச் சென்னிவள நாட்டிற் 

புகார்நகர வணிக - னுக்கோர் 
புத்திரனென் றுற்பவித் தற்துறை மிடத்திறைப் 

போதடித் தொண்டி யத்தி 


யின்னிசைத் 

துணைவியையு மடியரென் றீய்ந்திடு 

மியற்பகை செயற்கைபோல 
யெள்ளளவு முடியாது னுள்ளமகிழ் வாயென்னை 

யெந்தவித மாட்கொள் வையோ 


வன்னியறி வாணிபஞ் செய்யும்வணி கன்சொன்ன 

படிசித்த ராய்க்க னவிலே 
பார்புகழு மணவூரில் வாழ்ந்தகுல சேகரப் 

பாண்டியன் முன் வந்த டவியை 


வன்னைவிழி யார்க்குவந் திருநகர் சே யெனமுண்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு : 


இயற்பகை நாயனார் 
2 தி . பு : திருநகரக் கண்ட படலம் 


அரும் பொருள் - குறிப்புரை 


சென்னிவளநாடு - சோழநாடு 
மிடத்தி - மிடற்று 
தொண்டியத்தி-- தொண்டியற்றி 


இருபுராண விருத்தம் 


எப்படிப் பதந் தந்தருளுவையோ ? 


4. சேத்திரா 

குலஞ்செய்த பூசாப லத்தினாற் 

றொண்டவரென் றண்டர் புகழத் 
தோத்திமழை யிருளிலே சேற்றின் முளை வாரிநற் 

சோறாக்கி வெகுப சியுடன் 


பாத்திரமி லாமலே வந்தவர்க் கிட்டசிவ 

பத்தரா மிளையான் குடிப் 
பதிமாற னார்ப்பதிவு மெளிதா வெனக்கெப் 

படிப்பதந் தந்தருள் வையோ 


காத்திரமலை யத்துவச னுக்குமுலை மூன்றுடன் 

கன்னியை யளித்துல கில்வாழ் 
கலைமுழுது மறிவித்து மவுலிபுனை வித்து நற் 

கவுரியன கூட ( ல் ) நகர 


மாத்திரம லப்புவனி காத்தருள்செ யெனவைத்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ.பு .: இளையான்குடி மாற நாயனார் 
2 தி . பு . : தடா தகைப் பிராட்டியார் திருவவதாரப்படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

புகழத்தோத்தி- புகழத்தோற்றி 
முளைவாரி -- விதைநெல் 
மவுலி - கிரீடம் 


கூட நகரம் - கூடல் நகரம் 


8 


இருபுராண விருத்தம் 


புன்மை தீர்த்தாள்வதுளதோ ? 


5. சேதிநன் னாட்டிற் றிருக்கோவ லூரிற் 

செழிந்திடும் லாட பதியாய்த் 
தெவ் வொருவன் வெண்ணீறு பூசிவிர காலுயிர் 

செகுத்திடும் போது மழியாப் 


பூதிமண் 

வேடமே பொருளென்று நம்புமெய்ப் 

பொருணாய னார்நினைப்போர் 
பொழுதாகி லுஞ்சற்று நினையாத பாவியேன் 

புன்மைதீர்த் தாள்வ துளதோ 


நீதிநெறி யாலர சளித்திடுத டாதகைமின் 

நேர்ந்தட்ட திசையும் வென்று 
நின்றசிவ கணமீது சென்றெதிர்க் கும்போது 

நெஞ்சினடு முலைம றைத்த 


மாதினை மணஞ்செய்து முடிமங்க லஞ்செய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு .: மெய்ப்பொருள் நாயனார் 
2 தி . பு . : திருமணப்படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

விரகாலுயிர் செகுத்திடும் போது-தந்திரத்தால் கொல்லமுற்படும்போது 
புன்மை - இழிவு 


இருபுராண விருத்தம் 


வினை கண்டு அருள் செய்வையோ ? 


6. அய்யன் மொழி தவறாம லன்னைதலை கொய்தவ 

னரசுசெய் திருந்த நாட்டில் 
அரியசெங் சூன்றூரில் வேளாண் குடித்தலைவ 

ராகியா ரூரில் வைத்த 
வெய்யதன் காலையுங் கண்டகோ டாலியால் 

வேறிரண் டாய்த்த றித்த 
விறன்மிண்டர் புரிதொண்டு மரிதெந்த விதமெந்தன் 

வினை கண்டு னருள் செய் வையோ 


தையல்மண வதுவையி லிரண்டுமுனி வரருமச் 

சபைநடங் கண்ட லாது 
சலமுமுண்ப திலையென ரசதமன் றிடைநின்று 

தாளமுறை பாத முறையே 
வையகமெ லாம்பணிய வவர்காண நடமிட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: விறன்மிண்ட நாயனார் 

வெள்ளியம்பலத் திருக்கூத்தாடிய படலம் 


2 தி . பு .. 


( 


அரும்பொருள் - குறிப்புரை 
செங்குன்றூர் : இது திருவிதாங்கூருக்கருகில் - கொல்லம் துறைமுக 

நிலையத்திலிருந்து கிழக்கே சுமார் பன்னிரண்டு 
மைல் தொலைவில் 

உள்ளது 

என்பர் 
தொண்டர் புராணம் , திருப்பனந் தான் > மடம் 

வெளியீடு பக் . 68 ) 
வதுவை - மணம் 
முனிவர் இருவர் : பதஞ்சலி , வியாக்கிரபாதர் 
மன்று 

வெள்ளியம்பலம் 


10 


இருபுராண விருத்தம் 


அடிமையால் முடிவுறாதே ! 


7. புற்றுவச 


னரசுபுரி பழையாறை யூர்வணிகர் 

பொன்மரபி லேபி றந்து 
புண்ணிய சரீரருக் குடைகந்தை கோவணம் 

புதிதாக நெய்த ளித்து ( ம் ) 


மற்றவரு ளத்தரிடு கோவணத் தட்டுநிறை 

யாயிருந் தருள்பெற் றிடும் 
அமர்நீதி யார் செய்த தவமாகி லுஞ்செய்ய 

வடிமையால் முடிவுறாதே 


குற்றமற நின்பாத தெரிசினைக் காட்படுங் 

கொள்கைநெறி யுள்ள மறியேன் 
குண்டோ தரர்க்குரிய பண்டோ தனக்கிரி 

கொடுத்தத ழுடுத்த சிறிய 


வற்றெனப் பிறை நுதலி கயனயனி பாகமுறை 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின் கண் 

வளா செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: அமர்நீதி நாயனார் 

குண்டோதரனுக்கு அன்னமிட்டபடலம் 


2 தி . பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 

தெரிசனை -- தரிசனம் 
பண்டோதனக்கிரி - பழமையான சோற்று மலை ; ஓதனம் . சோறு 
பிறைதுதலி - பிறையை யொத்த நெற்றியினை உடையவள் 
அதழ் - இதழ் 


11 


இருபுநாணி விருத்தம் 


எவ்வகையில் உய்வன் எளியேன் ? 


8. ஆரலங் கற்குரிசி நாடுநகர் கருவூரா 

னபரசிவ காமி யாண்டா 
ரலர்கொண்டு போகையிற் கரிசிந்த மழுவினா 

லட்டதை யறிந்த ரசனும் 


ஏரலங் 


கொண்டழிய வெனையும் வெட் டெனமகிழ்ந் 

தின்பமுறு மன்ப ரான 
வெறிபத்தர் பயபத்தி நெறிசற்று மிலைசித்த 

மெவ்வகையி லுய்வ னெளியேன் 


பாரிலங் கக்குறள னுக்கனக் குழியும் 

பரந்துவரு வையை நதியும் 
பதிநிற்க வுந்தாக முடனிற்க வுந்தனது 

பாவைமகி ழக்கொ டுத்த 


வாரலங் கற்சடையி னார்புயங் கத்தையணி 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு : 
2 தி . பு : 


எறிபத்த நாயனார் 
அன்னக்குழியும் வைகையு மழைத்த படலம் 


-யானை 


அரும்பொருள் - குறிப்புரை 

அலர் - மலர் 
கரி 
மழு - கோடரி 
குறளன் - குள்ளன் , குண்டோதான் 
அனக்குழி - அன்னக்குழி 


10 


இருபுராண விருத்தம் 


ஏழையெனை ஆள்வதறியேன் ? 


9. தண்டரள வெண்குடைச் சோழநாட் டெயினனுந் 

தன்னிலீ ழக்கு லத்திற் 
சடலமடுத் தெதிரியரி சூரனெத் தியிலிட்ட 

தண்பூதி கண்டு ருகிநெஞ் 


......... 


செண்டகவி வன்பெரிய தொண்டனென் றிகல்செயா 
தெ .......... சிவ 

......... 

க ரீன்ற 
வேனாதி நாதர் நினை வானாலு நினையாத 

வேழையெனை யாள்வ தறியேன் 


கண்டனைய மொழிமாது தனையீன்ற பொன்மாலை 

கவுதம ருரைத்த ............ 
கடலாட வேண்டினா ளென்றிரந் தடிதொழுது 

காதல ரிடத்து ரைப்ப 


மண்டலம் புகழவெழு கடலும்வர வருள் செய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு .: 


ஏனாதி நாயனார் 
எழுகடல் அழைத்த படலம் 


2 தி . பு . 


- 


அரும்பொருள் - குறிப்புரை 

எயினன் . -எயினனூரினன் 
எதிரியரிசூரன் - எதிரியதிசூரன் 
பொன்மாலை - காஞ்சனமாலை 
கவுதமர் -- கௌதம முனிவர் 


இருபுராண விருத்தம் 


13 


பதப்பேறு வருமோ ? 


10. ஓங்கல்வள நாடப்பி நாடுடுப் பூரெயின 

ருளமகிழ நாக னுக்கே 
யுதவிபுரி பிள்ளையா யீசனுக் கேனத்தி 

னூனமு தருத்தி யகலா 


யடைபட 


தாங்கறு தினத்திலொரு கண்பிடுங் கிக்குருதி 

வனைந்து ருகியே 
யருள் பெற்ற கண்ணப்பர் ! நினைவொற்ற வர்க்கலால் 

அப்பதப் பேறு வருமோ 


தீங்ககல நீராட மூன்றுவிதி கேள்வர்செய 

சிறுகன லோதி லையெனச் 
செப்புமா மிக்குமலை யத்துவச னைக்கூ உய்த் 

திருத்தேவி கைபி டித்து 


வாங்குதிரை கடலா டெனக்கிருபை செய்த தமிழ் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


கண்ணப்ப நாயனார் 


1 பெ . பு .: 
2 தி . பு .: 


மலையத்துவசனை அழைத்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

ஈர்தி- விரும்பி 
ஊனமுது - இறைச்சியுணவு 
நினைவொற்றவர் - நினைவொத்தவர் 


14 


இருபுராண விருத்தம் 
அயன் விதித்த விதியோ ? 


11. காகங் கவிழ்த்தந்தி நாட்டிலழ காந்திருக் 

கடவூரி லந்த ணருமாய்க் 
காதலி கழுத்துமங் கலவரையி லவித்தரன் 

கழலினைத் தொண்டு செய்து (ம் ) 


மாகஞ் சலிப்பறப் பாசங் கழுத்திலிட் 

டரனைநேர் கண்ட பெரியா 
ரருள்கலையர் பணிவிடையு மடிமை செய்து பணியாத 

தன்றயன் விதித்த விதியோ 


பாகம் பிடித்திடு தடாதகை வயிற்றிலிப் 

பாரிற் சராச ரங்கள் 
பண்டு செய் தவத்தினரா லண்டர் முனி வோர் தொழப் 

பகலவன் றேக வெழில்போல் 


3 


வாகம் பெறக்குழவி யுக்கிரகு மாரனென 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு : குங்குலியக் கலய நாயனார் 
2 தி . பு : உக்கிரபாண்டியன் திருவவதாரப்படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

காகங்சவிழ்த்த ஈதி-- காவிரி 
பாகம் பிடித்திடு - உடம்பில் ஒருபா தியாய் உறையும் 
சராசரங்கள் - உயிரினங்கள் 
அண்டர் -தேவர் 
வாகம் - வாகு , அழகு 


15 


# 


இருபுராண விருத்தம் 


துணையடிப் போதுறுவனோ ? 


12 , பண்டுகஞ் சனூரில் வேளாண் குடியவர்கள் 

பண்ணிய தவத்து தித்துப் 
பத்தசன ராகவே பெற்றமகள் வதுவையிற் 

பாவை கூந் தலைய றுத்துத் 


தொண்டனை நமது பஞ்சவடிக் கீதியெனத் 

தோன்றின வருக்க ளித்த 
தொண்டர்செயல் கேட்டும்வன் னெஞ்சமுரு காதயான் 

துணையடிப் போது றுவனோ 


செண்டுமுலை மடமாது சோமசே கரனுதவு 

செல்விகனி காந்தி மதியைச் 
சேயுக்கிர குமரனுக் கேமுக்கிய வதுவை செய்து 

செண்டுவளை வேல்கொ டுத்து 


வண்டுபடி தார்புனையும் ரத்தின முடி சூடியநன் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே .. 


இரு புராண விளக்கம் 

மானக்கஞ்சாற நாயனார் 
உக்கிரபாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த 
படலம் 


1 பெ.பு .: 
2 தி . பு . : 


அரும்பொருள் - குறிப்புரை 

வேளாண் - வேளான் எனச் சுவடியில் உள்ள 
ரத்தின - ரெற்றின என்பது சுவடிப்பாடம் 
பஞ்சவடி - 

மயிரினாலே அகலமாகப் பின்னல் செய்த மயிர்க்கயிற்றுப் 

பூணூல் வடம் 
பஞ்சம் - விரிவு 

--வடம் 
வதுவை-மணம் 
வளை 
செண்டு - வளைதடி 


16 - 


இருபுராண விருத்தம் 


தாயனார் நேயமுஞ் சேயனாலாகுமோ ? 


13. கயலுகழ் வயற்பொன்னி நாட்டிலுயர் கணமங் 

கலப்பதியில் வேளாண் குலக் 
கற்பில்வந் தமுது செங்கீரை மாவடு 

கறைகண்டர் பூசைக் களித்துச் 


சயமுறு தினத்தில்வை தமருகுத் தூட்டியைத் 

தன் கைவா ளால ரிந்த 
தாயனார் நேயமுஞ் சேயனா லாகுமோ 

தள்ளிவிட் வுள்ள நினையே 


லயமகஞ் செய்யுமுக் கிரகுமர பாண்டியன் 

அரசுபுரி மதுரை நகர்மே 
லடல்கொண்டு வருகின்ற கடல்கண்டு கன விலே 

யறியவந் தோதி நனவில் 
வயமிகு மிரைத்தல்கண் டெதிர்நிற்கில் வேல்விடென 

வந்தவ னளித்த புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: 
2 தி.பு. : 


அரிவாட்டாய நாயனார் 
கடல் சுவற வேல் விட்டபடலம் 


அரும்பொருள் குறிப்புரை 

கயல் மீன் 
கறைகண்டர் பூசை - சிவபெருமானின் பூசை 
ஊட்டி - கழுத்து 
அரிவாட்டாய நாயனார் அரிவாள் - தாயன் - நாயனார் 
அரிவாள் - நெல்லறுக்கப்பயன்படும் கருவி 
தாயன் - 

--நாயனாரின் இயற்பெயர் 
கடல் சுவற 

- கடல் வற்றுமாறு 
அடல் கொண்டு வரும் கடல் - அழிப்பதற்கென வரும் கடக் 


--- 


17 


இருபுராண விருத்தம் 


கன்னெஞ்சம் உருகாத கருமி 


14. செல்வ ......... .......ட்டில் மங் கலநகரி லாயர்குல 

தீபராய கக்கலி கோபராய்ச் 
சென்மமறு சிவபுண்ணி யத்தரா யக்குழலிற் 

சிவன்றிரு வெழுத்தைந் தையுங் 


கல்விநெறி யாய்ச்சிவன் காதுபுக வாசித்த 

கனிவாய ரா . னாற்போற் 
கற்றிலேன் கற்கினுங் கன்னெஞ்ச முருகாத 

கர்மியெனை யாண்ட ருளுவாய் 


பல்வளனு..............யின் றிச்சுருங் கப்புயல் 

பணிந்திட விலங்கி விட்டுப் 
படைகொண்டு போர்வந்த செயல் கண்டு திகழ்வச்சிர 

பாணியுட னேயெ திர்த்து 


மல்வகை பொருந்திகிரி யாலிந்திரன் முடிசாய்த்த " 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: ஆனாய நாயனார் 

இந்திரன் முடிமேல் வளையெறிந்த படலம் 


2 தி . 4 . 


அரும்பொருள் - குறிப்புரை 

மங்கல நகர் - திருமங்கலம் என்னும் ஊர் 
ஆயர்குல தீபராய்- ஆயர் குல விளக்காய் ; குழலில் , சிவன் திருவைச் 

தெழுத்தை இசைப்பதில் ஆனாயர் வல்லவர் 
கர்மி - கருமி 


181 


இருபுராண விருத்தம் 


மூர்த்தியார் பத்தி அடிமைக்கு வருமோ ? 


15. வேம்பநாட் டணியென விளங்குமது ரைக்கொரு 

விளக்கென விளங்கு வணிகர் 
மேன்மைக் குலக்கொழுந் தாய்ச்சரிதை கிரியையின் 

விளம்பிடு தவம்பு ரிந்து 


பாம்பணி புராந்தகர்க் கணிசந்த னஞ்சாத்து 

பணிபுரிந் தொருதி னத்திற் 
பாறையின் முழங்கையை யரைத்ததவ மூர்த்தியார் ! 

பத்தியடி மைக்கு வருமோ 


காம்பனைய புயவீர பாண்டியனை யீன்றவர் 

கழிக்குநாட் கால வியல்பாற் 
கனகவரை முடியிலொரு செண்டா லடித்திட்ட 

காந்தநிதி தனையெ டுத்து 


வாம்பரியி லேறிவளர் பாண்டியன்வர வருள் செய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ . பு .: மூர்த்தி நாயனார் 
2 தி . 4 .: மேருவைச் செண்டாலடித்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

வேம்பநாடு - பாண்டியநாடு 
பாம்பணி புராந்தகர் - சிவபெருமான் 
பாறையில் முழங்கையை அரைத்தல் - சந்தனக்கட்டை கிடைக்காததால் 

தன்கையினையே அரைத்துத்தன்னை வருத்திக்கொண்டபான்மை 
காம்பு - மூங்கில் 
கனகவரை - மேருமலை 
வாம்பரி - அழகு மிக்க குதிரை 


19 


இருபரான விருத்தம் 

வீணன் எனை ஆள்வையோ ? 


16. பூநறை பெருக்கும் புனற்பொன்னி நாட்டிலுயர் 

பூம்புகலூர் மறைய வர்குலப் 
புத்திர நவ ரத்தினமா யைந்தெழுத் தனுதினம் 

பத்திபெற வுட்ச்ச ரித்து 


தெனு தருமுன்போ தெடுத்தரு சித்துமிச் 

செக முழுப் பேறு பெற்ற 
திருமுருக னார் செய்த கிரியையெனி னுஞ்செயாச் 

செடவீண னெனையாள் வையோ 


காணிறையு நயிமிசா ரணியமுனி வரமிருமிக் 

கண்ணுவர் கருத்த ராதிக் 
கற்றமறை யின்பொருட் " சற்றுமறி யாதுபூங் 

கழலிணையில் வீழ்ந்தி ரப்ப 


மானுறை கரங்கரந் தாரண ரெனச் சொன்ன 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: 


முருக நாயனார் 


2 தி . பு .: 


வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 
நறை - மணம் 
உட்ச்சரித்து -- உச்சரித்து 
வாத்தினமா- நவரற்றினமா எனச் சுவடியில் உள்ளது . 
மானுறை கரங் கரந்தான் . 

--- மானைத் தன் கையிலே வைத்துள்ளே 

இறைவன் சிவபெருமான் 
ஆசனர் - சிவபெருமான் 


20 


இருபுராண விருத்தம் 
பேதையான் எண்ணில் வருமோ ? 


17 , தண்கொண்ட பொன்னிதிகழ் சோழநாட் டிற்றிருத் 

தலைவூரில் வேதர் மரபிற் 
றருமசிந் தையராய்க் கழுத்தளவு நீரிலே 

சந்ததமு நின்று கொண்டு 
பெண்கொண்ட பாகனை யுருத்திரமந் திரத்திற் 

பிறப்பற நினைத்து யிர்பெறா 
பேறான ருத்திரபசு பதிநாய னார் நியதி 

பேதையா னெண்ணில் வருமோ 


திண்கொண்ட புயன்வீர பாண்டிய னளித்திடுஞ் 

சிறுவனுக் கணிமு டிக்காய் 
செங்கையினி லங்கதம் விளங்கிட மணிச்சுமை 

செறிந்தடைக் கூறை கொண்டு 
வண்கொண்ட புகழ்வணிக னாகநவ மணிவித்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 பெ . பு .: 
2 தி.பு .: 


இரு புராண விளக்கம் 

உருத்திர பசுபதி நாயனார் 

மாணிக்கம் விற்றபடலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

உருத்திர மர்திரம் : திருவுருத்திரம் : இது , ஸ்ரீருத்ரப்ரச்னம் , ஸ்ரீருத்ர 
சூக்தம் , ஸ்ரீருத்ரா நிவாகம் எனப் பல பெயர்களால் வழங்கப்பெறும் . 
ஸ்ரீ அல்லது திரு என்பது பார்வதிதேவி , சம்பத்து , கார்தி என்ற 
மூன்று பொருளையுடையது . 

இம் மூன்றுடன் கூடியிருக்கும் 
சிவபெருமான் ஸ்ரீருத்திரன் எனப்பெயர் பெற்றார் . ( ருத் - துன்பம் ; 
திரன் - நீக்குபவன் ) அவருக்குரிய மந்திரம் உருத்திர மந்திரம் ஆகும் . 
( திருத்தொண்டர் புராணம் பக் . 140.141 . ) 
மணிச்சுமை - நவமணிகள் நிரம்பியதன் சுமை 
அங்கதம் --தோளணி 


21 


இருடிகாண விருத்தம் 


காப்பது உனது கடனே 


18. பூதலம் புகழ்சோழ நாட்டாத னூரினி 

லப்பாடி யிற்பி றந்தாய 
போர்வைகோ ரோசனை நரம்பிவை யெடுத்துப் 

புராரிகோ விற்க ளித்துச் 


சாதல்சேர் தழலினுட் புகுந்தரு மறையவர் 

தலைவராய்ச் சபைபு குந்த 
தவநந்த னார்முத்தி யரிதிந்த நாளெனைத் 

தற்காப்ப துனது கடனே 


தீதலஞ் செயுமுதர வலிதீர வருணன் 

திருக்கடலை முன்ப ழைத்துத் 
தென்னவன் பதியழித் திங்குவா செல்லெனச் 

சிந்துமோ டளவு முந்தி 


மாதலந் தனில்வருமுன் வற்றநான் முகில்விட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு .: 
2 தி . 4 . 


திருநாளைப் போவார் நாயனார் 
வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

பூதலம் - உலகம் 
கோரோசனை - பசுவின் வயிற்றினின்றும் எடுக்கப்பெறும் மஞ்சள் 

நிறம் கொண்ட மணப்பொருள் 
தழல் - நெருப்பு 
உதாவலி - வயிற்றுவலி 
மாதலம் - உலகம் 


22) 


இருபுசான விருத்தம் 
உள்ளன்பு விள்ள எளிதோ ? 


19. கருமுகி றினம் பெயுந் தொண்டை நாட் டழகுபெறு 

காஞ்சியிலே காலி குடியிற் 
காளகண்ட ரடிபணி யாளாய் விரித்ததுணி 

காணாம லுளம யங்கி 


யொருமைமன தாய்க்கலை யடித்திடும் பாறையி 

லுயிர் வெறுத் துச்சி ரத்தை 
யுடைத்திடு திருக்குறிப் புத்தொண்ட நாயனா! 

யுள்ளன்பு விள்ள வெளிதோ 


... பெற நான்முகிலு முண்டதை யறிந்தெழு 

பயோதரந் தனைய ழைத்துப் 
பஞ்சவன் பதியழித் திங்கேகு மென்றிடப் 

பண்டுபோ னான்முகி லையும் 


வருணன் வலி கெடநகரி னான்மாட மாக்கிய நன் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ.பு : திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் 
2 தி.பு : 

நான்மாடக் கூடலான படலம் 


அரும்பொருள் குறிப்புரை 

காலி குடி - ஏகாலியர் குலம் 
கலையடித்திடும் பாறை - துணி துவைத்திடும் பாறை 


சிரம் - தலை 


விள்ள எளிதோ ? - உரைக்க எளிமையானதோ ? 
பயோதரம் - கடல் 
பஞ்சவன்பதி- பாண்டியன் நகர் 


23 


இருபுராண விருத்தம் 


வாராது துன்பம் 


20. செம்பிவள நாட்டில் வரு மண்ணியின் றென்கரைச் 

சேருதூர் வேத ராகிச் 
சென்றுநிறை பின்காத்து மண்லிங்க மாய்ச்செய்து 

தீம்பாவை விடுதல் கண்டு 


சம்பிமுகம் வாடியொரு காலா லழித்ததன் 

தாதைதா ளறவெ றிந்த 
சண்டேசுரர் பத்திவிழி கண்டாலும் வாராது 

தம்பமினி நின்ப தமையா 


தும்பிபரி யாகவுந் தெங்குபனை யாகவும் 

தோகைசிறு கூகையெனவுஞ் 
சோமன்ரவி யாகவு மூமன் மொழி பேசவுஞ் 

சுத்தநீர் கைத்த லுறவும் 
வம்புகள் புரிந்தெலாம் வலசித்த ராயாடு 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

சண்டேசுர நாயனார் 
எல்லாம் வல்ல சித்தர் திருவிளையாடற்படலம் 


1 பெ . பு : 
2 தி .4 : 


அரும்பொருள் - குறிப்புரை 
மண்ணி . 

- மண்ணியாறு 
சம்பி- வருத்தமுற்று 
தாதை தாள் அற - தந்தையினுடைய பாதங்கள் வீழுமாறு 
தம்பம்-- துன்பம் 
பரி - குதிரை 
தோகை - மயில் 

ஆந்தை 
சோமன் - சந்திரன் 
ரவி - சூரியன் 
உமன் 
வம்பு - புதுமை 


ன - பன்மை 


இருபுராண விருத்தம் 


பாதம் அவர் ஆண்டு கொளுமே 


21. பெண்ணைநதி சேர்திரு முனைப்பாடி நாட்டிற் 

பொருத்ததிரு வாமூ ரினிற் 
பெருகுவோ ளான்குடித் தலைவராய் மருள் நீக்கு 

பிஞ்ஞக னிடங்க டோறும் 


பண்ணையிசை யுந்தமிழ் பாமாலை பாடியடி 

பரவுதிரு நாவி னரசர் ! 
பணிசெயுள் வாரமா னாலுமடி யேன்செயிற் 

பாதமவ ராண்டு கொளுமே 


நிண்ணையந் தெரியாத வவிடேக பாண்டியன் முன் 

னீட்டிய கரும்பை வாங்கி 
நின்றகல் லானையது தின்றிட வருத்திம 

னிகழ்த்தின படிக்கு மகவு 


மண்ணையர சாளவொரு கண்மணி யெனத்தந்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


ரு புராண விளக்கம் 


1 பெ . பு :: திருநாவுக்கரசு நாயனார் 

4 .: கல்லானைக்குக் கரும்பருத்திய படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

வேளான்குடி- வேளாண் குடி 
பிஞ்ஞசன்- சிவன் 
திருநாவினரசர் - திருநாவுக்கரசர் 
வாரம் - அன்பு 
அவிடேக் 

டேக பாண்டியன் - அபிடேக பாண்டியன் 
நிண்ணயம் - உறுதி ; நிண்ணயர் தெரியாத - ஆராய்ந்து 


அறிந்து 


கொள்ள முடியாத 


இருபுராண விருத்தம் 


பதம் பெற என்று அருளுவாய் ? 


22. நன்னலம் பெறுபாண்டி நாட்டுமண் மேற்குடி 

நகர்க்குளுறை நம்பி மரபின் 
ஞானோத யத்தராய்ச் சைவநெறி நேயராய் 

நம்பர்சிவ வேடரி யார்க்கு 
மன்னமிடு பத்தியும் பூதியணி நியதியு 

மகலாத சிந்தை யுடையர் 
அரசர்மந் திரிகுலச் சிறையார் பெறும்பத 

மடிமைபெற வென்ற ருள்வாய் 


தன்னிகரில் விக்கிரம பாண்டியனை விரகாற் 

சதித்திடச் சமணர் கூடித் 
தழன்மகம் வளர்த்துவரு கரியையொரு " மண்டபந் 

தனிலேறி வரவு பார்த்து 


மன்னன்வகி ழச்சிங்க வாளியாற் றனியெய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . 4 .: குலச்சிறை நாயனார் 

யானை எய்த படலம் 
அரும்பொருள் குறிப்புரை 

மண்மேற்குடி . மேற்குடி என்னும் ஊர் ; அறந்தாங்கிக்கருகில் 


2 தி . 4. : 


-மண 


உளளது 


நம்பி மரபு -- சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் திருத்தொண்டத் தெரிவிக 

யில் பெருகம்பி எனப் பாராட்டினர் . பெருநம்பி 

குலத்தலைமைப்பெயர் 
விரகாற் சதித்திட - தந்திரத்தால் கொன்றிட , 
தழல் மகம் வளர்த்து -- பாண்டியனைக் கொல்வதற்கு வேன்றி செய்து 
சில்சுவாளி -- சிவபெருமான் இச்னையின் மீது - விடுத்த பல் திரம் ; 

நொதிங்க அஸ்திரம் 


26 


இருபுராண விருத்தம் 


மனவயிராக்கியம் அடிமைநெஞ்சம் உறாதோ ? 


23. மிழலைநாட் டெழில்பெறு பெருமிழலை யூரராய் 

வெகுளியணு வளவு மிலராய் 
வேடம்வெம் பூதிகண் டாலவர்க் கன்னமிட 

வேண்டிய விருப்ப முளராய் 


அழலைவிழி யரியுடையர் தொழநா மந் துதித்தரிய 

சிவநாடு பெற்ற வன்பர் 
பெருமிழலைக் குறும்பர் மன வயிராக்கிய 

மடிமைநெஞ் சகமு றாதோ 


குழலைநிகர் மொழிகவுரி யைக்கொண்ட வயிணவன் 

கொடுமொழிக் கஞ்சி வெருவி 
குடிகொடனி வீட்டினிற் படிவவெழில் வேறதாய்க் 

கொஞ்சிவிளை யாடல் புரியும் 


மழலைமொழி குழவியாய்க் காளையாய்க் கிழவனான 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


தென் 


1 பெ . 4 .: பெருமிழலைக் குறும்ப நாயனார் 
2 தி.பு .: 

விருத்த குமார பாலரான படலம் 
அரும்பொருள் குறிப்புரை 
மிழலை காடு- புதுக்கோட்டைக்கருகில் வெள்ளாற்றின் 

கரையில் உள்ளது 
குறும்பர் - சிற்றாச மரபினர் 
அழலை - ஒளி 
வயிராக்கியம் - வைராக்கியம் , மன உறுதி 
குழலை நிகர் மொழி - குழலோசை போன்ற இனிய மொழி 
வயிணவன் .-வைணவன் 


இருபுராண விருத்தம் 


27 


கன்னியரில் யாவர்பெறுவார் ? 


24. செட்டுமலி வணிகர்குல மங்கைமக ளாய்ப்பரம 

சிவனடியா ரமுது செய்யத் 
தேமாம் பழம்படைத் தொன்றுகொடு கயிலைவரை 

சிரசால் நடந்து சென்று 


கட்டுதமி ழந்தாதி ரட்டைமணி மாலைமிசை 

கழறியருள் பெற்ற காரைக் 
காலம்மை கற்பினிலை போல விச்செகக் 

கன்னியரி லியாவர் பெறுவார் 


தட்டுபர தத்தெழில் நடித்திடு வருத்தமறி 

தமிழ்ராச சேக ரன் முனஞ் 
சந்ததமும் மூன்றுபதம் வீசிவீ சியபதஞ் 

சபையிலூன் றென் றிரப்ப 


மட்டுவிரி பாதமலர் மாறி நட மாடினநன் " 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

பேயார் என்கிற காரைக்காலம்மையார் 
மாறி ஆடினபடலம் 


1 பெ . பு .: 


2 தி.பு. : 


அரும்பொருள் - குறிப்புரை 

செட்டு வியாபாரம் 
காரைக்காலம்மையார் பாடிய அந்தாதி : அற்புதத் திருவந்தாதி 

இரட்டைமணிமாலை : திருவிரட்டைமணிமாலை 
தேமாம்பழம் படைடைத்தொன்று கொடு - கணவனின் விருப்பம் நிறை 
வேறுமாறு சிவபெருமானிடம் வேண்டி அதிமதுரக்கனி பெற்றமை 


28 


இருபுராண விருத்தம் 


ஆனந்தவீடுபெறல் அரிது 


25. திங்களூ ரிலப்போத முனிவராய் நாவரசர் 

திருநாம மியார்க்கு மிட்டுச் 
சீறிய விடத்தா லிறந்தமக னைக்கண்டு 

சிறிதுமா குலமு றாமல் 


அங்கதை மறைத்தடிய வர்க்கமுது செய்வித்த 

வப்பூதி யடிகள் போல 
வவ்வேளை பாசநீத் தானந்த வீடுபெற 

லரிதரிதிவ் வுலகி லய்யா 


பொங்கர்மிசை பேறுண்ட வாளிதைத் தேதிருப் 

புத்தூரின் வேதன் மனைவி 
பொன்றவொரு வேடனைப் பழிவிடேன் வாவென்று 

புரவ ..................... வழக்கு ரைப்ப 


மங்கலகு லோத்துங்க வழுதியை யந்தீர்த்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ . பு .: அப்பூதியடிகள் நாயனார் 
2 தி.பு .: பழியஞ்சின படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

அப்போத முனிவர் -- அந்தண முனிவர் 
நாவரசர் - நாவுக்கரசர் 
விடம் - நஞ்சு 
ஆகுலம் --- துன்பம் ; வருத்தம் 
பொங்கர் - மரக்கொம்பு 
வாளி -- அம்பு 
வேதன் மனைவி - அந்தணனின் மனைவி 
பொன்ற - அழிந்த , கொன்ற 
ஜயந்தீர்த்த மதுரையன் - சோமசுந்தரக்கடவுள் , பழியஞ்சு நாதர் 


20 


இருபுராண விருத்தம் 


தெரிசனை என்புன் விழிக் கண்ணுறாதோ ? 


26. கற்புவளர் காவிரிநன் னாட்டிலுயர் சாத்தமங் 

கைப்பதியின் விப்பிரர் மணியாய்க் 
கண்ணுதல் ருச்சனை செ யிற்சிறு சிலம்பிவிழல் 

கண்டிவா யூதி யுமிழப் 


பொற்புடைய மாதைத் துறத்தல்கண்ட ரனுமெய்ப் 

பொக்களங் காட்டி நிற்பப் 
போற்றுதிரு நீலநக் கடிகடெரி சனையெனது 

புன்விழிக் கண்ணு றாதோ 


சொற்புவன மீதிலவ் வந்திநக ரந்தணன் 

றோன்ற றாயைப்பு ணர்ந்து 
சுக்குல வழித்தந்தை யக்கண மடிந்திடத் 

துணிசெய்த மாபா தக 


மற்புயனை விட்டகல வுட்கருணை வைத்ததமிழ் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுவர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடுவே லேன . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: திருநீல நக்க நாயனார் 

மாபாதகந் தீர்த்த படலம் 


2 தி.பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 

விப்பிரர் - அந்தண 
சிலம்பி - நச்சுத்தன்மை கொண்ட பூச்சி 
வாயூதியுமிழ - இறைவன் மேல் விழுந்த சிலந்தியை வாயால் 

அப்புறப்படுத்தும்போது உமிழ்நீரும் இறைவன் மீதுபடல் 
பொக்களம்- உடம்பில் ஏற்பட்ட கொப்புளங்கள் 
தெரிசனை- காட்சி 
துணி செய்த - வெட்டி வீழ்த்திய 


30 


இருபுராண விருத்தம் 


நந்தியார் பெருமை சாற்றலரிது 


27. புகழ்பெருக பொன்னி நாட் டேறூரி லந்தணர்செய் 

புண்ணியத் துரையாணியாய்ப் 
புத்திடங் கொண்டவர்க் காரூரில மணர்கள் 

புகன்றபடி புனல்மு கந்து 


...... 


தகழிதொறும் விட்டொளி விளக்கெரித் தெழுசென 

..... கரக் கரைக டந்த 
தருமநமி நந்தியார் பெறுமைசிறு தொண்டனாற் 

சாற்றலரி தென்ன யாள்வாய் 
திகழொளி தருங்கூர்மை வாள .. 

.... கற்றிடுஞ் 
சித்தம்வைத் சான்ம னைவிமேற் 
சித்தம்வைத் தவள் கைதொட மெத்தநொந் திடும் வேளை 

செருவலக் குருவி வருவாய் 
மகண்மகி ழவ்வணங்க மிருவகிர் படக்கென்ற " 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு.: நமிநந்தியடிகள் நாயனார் 

அங்கம் வெட்டின படலம் 


2 தி . பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 

புத்திடம் -- புற்றிடம் 
அமணர் -சமணர் 
தகழி -- அகல் 
சாற்றல் - கூறுதல் 
மெத்த -- மிகு தியாக 
செரு- போர் 
வெலவெல்ல 
இருவகிர்பட- இருகூறாய்ப்பட 


31 


இருபாணை விருத்தம் 


அக நினைக்கினும் உய்குவேன் 


28. செஞ்சாலி முத்துதிர்க் கும்பொன்னி நாட்டுளே 

சீர்காழி வேதர் குடியிற் 
சென்மித் தருந்தமிட் பதிகமு முரைத்தென்பு 

திருமினென வரவ ழைத்தே 
யஞ்சாத சமணிரு ளறுத்து வெண் பூதியங் 

கவனிமுழு தினும்வி ளங்க 
வருள் செய்த திருஞான சம்பந்தர் பாதமல 

ரகநினைக் கினுமுய் குவே 


னஞ்சார புயங்கத்தை யவுணரோ மத்தீ 

நலஞ்செய்து வரவழைத்து 
நகரும்வழு தியுமழிவு செயெனவிட வருமரவை 

நாடியம் பாற்று ணித்து 


8 


மஞ்சார களித்தரச னந்தகுண னைக்காத்த 

மதுரையா னுதவு புதல்வா , 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடுவே லேன . 


இரு புராண விளக்கம் 
1 பெ.பு .: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 

நாகமெய்த படலம் 


2 தி . பு . 


அரும்பொருள் - குறிப்புரை 

சாலி - நெல் 
வேதர்குடி - அந்தணர்குடி , வேதத்தில் வல்லுநர் 
என்புவரவழைத்தல்-- திருமயிலையில் பூம்பாவையை உயிர்பெற்றெழச் 

செய்தல் 
இருள் - மயக்கம் 
புயங்கம் - பாம்பு 
வழுதி - அனந்த குண பாண்டியன் ; 
அரவு --பாம்புருவினான அசுரன் 


- 


இருபுராண விருத்தம் 


நின்பதந் தந்தருளுவாய் 


29 . 
29. இனவளைக ளுரும்புனற் பொன்னி நாட்டுக் 

கியைந்த பெருமங் காலத்திலே 
யாகுல ராமுடக் குஞ்சூலை நோயினா 

லிடருற்றி ரங்கி யீச 


னினவுபிரி யாதவன் றொண்டர்வரு முன்னாவி 

நீத்துட னெழுந்து முன்னா 
ணெறிநின்ற தவர்கலிக் காமர் துணி வென்சொல்வே 

னின்பதந் தந்த ருளுவாய் 


களநிகர் சடச்சமண ரோமகுண் டத்தில் வரு 

கபிலையை யறிந்து மாறன் 
கடிவிடத் தானவனை யெய்த முத லேயெளைக் 

காவென் றிரந்து பணிய 


மனமிளகி நந்தியிட பத்தைவிட் டதுவென்ற 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர்பெந்தில் வடிவே லனே . 


2 தி.பு. 


ரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: ஏயர்கான் கலிக்கோம நாயனார் 
மாயப்பசுவை வ 

வதைத்த படலம் 
அரும்பொருள் குறிப்புரை 

வளை --- சங்கு 
பெருமங்கலம்-திருப்பெருமங்கலம்- திருப்புன்கூருக்கு அருகில் உள்ளது 
ஆகுலர் - துன்பமுற்றவர் , 
சூலை நோய் - வயிற்றுவலி 
இடர் - துன்பம் 
வன்றொண்டர் --சுந்தரர் 


கபிலை 
மாறன் - அனந்த குண பாண்டியன் 
நந்தியிடபம் -சிவபெருமானின் நந்தி வாகனம் 


33 


இருபுராண விருத்தம் 


திருமூலதேவர் பேறு என்றுவருமோ ? 


30. அறநெறி வளர்க்குந்திருச் சாத்தனூ ராய 

ராநிறைக் கதிப ராகி 
யரவா லிறந்திடக்கண் டானினங்கதற 

வவ்வேளை யோகி யுயிராற் 


றிறமுட னெழுந்து பினும் வருடமெண் ணாயிரஞ் 

சிவயோக மீதி ருந்து 
திருமந்தி ரம்பாடி யருள் பெற்ற திருமூல 

தேவர்பே றென்று வருமோ 


புறமிடா வேடர்பதி சேதுரா யன்படைகள் 

போந்திடக் கண்டு வெருவும் 
போர்வழுதி குலபூட ணன்றனக் காளாய்ப் 

புகுஞ்சிவ கணங்க ளுடனே 


மறமுடைய வீரராய் வந்து மெய்க் காட்டிட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

திருமூல நாயனார் 
மெய்க்காட்டிட்ட படலம் 


1 பெ.பு : 
2 தி.பு : 


அரும்பொருள் குறிப்புரை 

சாத்தனூர் - திருவாவடுதுறைக்கு அண்மையில் உள்ள ஊர் என்பர் 
மூலன் -- இடையினுடைய பெயர் ; பின்னர் அவன் உடலிற் புகுந்து 

எழுந்த சிவயோகியருக்கும் திருமூலர் எனப்பெயர் அமைந்தது . 
ஆயர் - இடையர் குடி 
அரவால் இறந்திட - பாம்பு கடித்து மூலன் இறந்துபட 
சேதுராயன் வேடர்தலைவனாகிய சேதிராயன் 
வழுதிகுல பூடணன் குலபூடண பாண்டியன் 

5 


- 


34 


இருபுராண விருத்தம் 


தண்டியடிகளின் அன்பு 


31. கொடியாடு மாடமறு கெழில் செய்திரு வாரூர்க் 

குளங்கயிறு தடவி வெட்டிக் 
குண்டர்பா ழிகளிடத் தண்டர்நா யகருக் 

குவந்திடுங் கோவில் கட்டி 


யடியார்க ளிக்கவே பிறவியி லிழந்தக 

ணலரியொளி போல்வி ளங்க 
வருள் பெற்ற சிவதொண்டர் தண்டியடி கட்குள்ள 

வன்பிலாத் தனுவெ டுத்தென் 


முடியாரும் வழுதிவே தரையிகழ்ந் ததனான்மை 

முகில் பெய்யு மழைக ளின்றி 
முன்புள வளஞ்சுருங் கக்கண்டி ரங்கியமர் 

மோதுபடை நாலு வகையும் 


2 


மடியாதி ரட்சிக்க வுலவாத கிழியீந்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: தண்டியடிகள் நாயனார் 

உலவாக்கிழியருளிய படலம் 


2 தி.பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 
குளங்கயிறு தடவி வெட்டி . - கண்பார்வையற்ற தண்டியடிகள் குளத் 

னை வெட்டுவதற்காகக் குளத்தில் ஒரு 
கயிற்றினைக்கட்டி அக் கயிற்றினைத் 
தடவிக்கொண்டே 

குளத்தை 

ஆழப் 
படுத்தினார் . 
அலரியொளிபோல் விளங்க - சூரிய ஒளிபோல் விளங்க 
வே தரை இகழ்ந்து -- அந்தணர்களை அவமதித்து 
உலவாக்கிழி --வற்றாத பொற்கிழி 


35 


இருபுராணவிருத்தம் 


அந்தகனை வெல்வது எளிதோ ? 


32. கஞ்சமலர் வாவிதிகழ் தொண்டைநாட் டிலகும்வேற் 

காட்டில்வே ளாண்கு லத்திற் 
கனமெடுத் தனுதினஞ் சூதாடி வென்றதாற் 

கைவரும் பொருள்க டேடி 


அஞ்சலர் புராந்தகர்க் கடியவா மனந்திறதி 

யாகவறு சுவையி னுடனே 
யனமிட்ட மூர்க்கர்போற் றினமிட்டு ணாதநா 

னந்தகனை வெல்வ தெளிதோ 


பஞ்சலரை மானுமடி யார்ர்தாரு 

காவனப் 
பாவையர்கள் சாப மொழியாற் 
பாண்டியன் கூடல்நகர் வணிகர் குல மாதராய்ப் 

பாரிலருந் தவர்க 


விஞ்சமலர் பொற்பதங் கன்றமணி வளைவித்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: மூர்க்க நாயனார் 

வளையல் விற்ற படலம் 


2 தி.பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 


கஞ்சமலர் - 

--- தாமரை 


குளம் 


வேற்காடு - சென்னைக்கு அண்மையில் உள்ள ஊர் 
அனமிட்ட - அன்னமிட்ட 
உணாத 

--உணணாத 
அந்தகன் - இயமன் 
கன்ற -- வாட 


36 


இருபுராண விருத்தம் 


நான் உய்ய அருள்வாய் ! 


33. அந்தரந் தடவுபொழி லம்பர்வாழ் பூசுரர்க் 

கதிபரா யஞ்செ ழுத்து 
மனுதின தியானராய்த் தம்பிரான் தோழருக் 

கன்பரா யடிய வர்க்குச் 


சிந்தையி னினைத்தபடி யைவகையி லறுசுவை 

சேர்த்தோ தனங்கொ டுத்துச் 
சிவபத மடைந்தநற் சோமாசி மாறர்போற் 

செய்துநா னுய்ய வருள்வாய் 


1 


சுந்தர மடந்தைய ரியக்கிமா ரறுவருஞ் 

சொல்லினவன் பாறை யாகித் 
தொகைவருட மாயிரஞ் சென்றபின் மாதராய் 

தொல்லைவெஞ் சாப நீங்கி 


வந்தவர்க் கட்டமா சித்தியுப தேசித்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 பெ . பு .: 
2 தி.பு . : 


இரு புராண விளக்கம் 

சோமாசி மாற நாயனார் 

அட்டமா சித்தி உபதேசித்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

அந்தரம் - ஆகாயம் 
அம்பர் - திருவம்பர் என்னும் நகர் 
பூசுரர் - மறையோதும் அந்தணர் 
அஞ்செழுத்து - திருவைந்தெழுத்து 
தம்பிரான் தோழர் - சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
ஓதனம் - சோறு 
அட்டமா சித்தி - எட்டுச்சித்திகள் : அணிமா , மகிமா , லகிமா , கரிமா , 

பிராப்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித்துவம் 


37 


இருபுராண விருத்தம் 


நல்ல நிலை என்று தருவாய் ? 


34. தக்கவ ரினஞ்செறி திருச்சங்க மங்கையிற் 

றருமவே ளாண்கு லத்திற் 
ற ... வரா யூழினான் மறுசமய நெறிநின்று 

சைவத்தை யுள்ள டக்கி 


நககனை 


மனந்தனில் நினைத்தால யங்காணி 

நாடொறுங் கல்லெ றிந்து 
ஞானவீ டுற்றசாக் கியநாய னார் போல ! 

நல்லநிலை யென்று தருவாய் 
பக்கமறி யாவகை வடக்குமதிள் வாயிலை 

பாதியிர விற்றி றந்து 
பாததெரி சனை காஞ்சி வளவனுக் கருள் செய்து 

பஞ்சவர்க் கஞ்சி யோவா 


8 


மக்கரங் கொண்டுரிய விடையிலருச் சினையிட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


. 


ரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: 
2 தி . பு .. 


சாக்கிய நாயனார் 
விடையிலச்சினையிட்ட படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

திருச்சங்க மக்கை --தொண்டைநாட்டில் உள்ள ஊர் 
மறு சமய நெறி . - சாக்கிய ( பெளத்த ) நெறி 
நக்கன் சிவபெருமான் 
ஞானவீடு - வீடுபேறு 
பக்கமறியா வகை - யாரும் அறியாவண்ணம் 
காஞ்சிவளவன் - சோழ அரசன் 
பஞ்சவன் . 

- பாண்டியன் 
விடையிலருச்சினை - விடையில் இலச்சினை , இடபக்குறி 


38 


இருபுராண விருத்தம் 


செயலிலோ முத்தி கிட்டும் 


35. கிரிநிதி தரும் பொன்னி நாட்டி லாக்கூரிற் 

கிளர்த்துபூ சுரர்த லத்திற் 
கேளிற்செறி செல்வரா யஞ்செழுத் தோதி ... மயக் 

கிரிதுவே ணதுபு ரிந்து 


திரிபுர மெரித்தவர்க் கன்பர்வந் திடிற்றினமு 

மசனங் கொடுத்துச் சித்தி 
பெற்றவா சிறப்புலியார் செ யுந்தொண்டு 
செயலிலோ முத்தி கிட்டும் 


பரிவளவ னுடனின்று பொருதரா சேந்திர 

பாண்டியன் சேனை யுயரும் 
படிகையிற் கரகமுந் தாங்கிப் பறந்தலைப் 

பாங்கர் நீர்ப் பந்தர் வைத்த 


வரிமலர்க் குழலியொரு கவுரிமீ னாட்சிபுணர் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

சிறப்புலி நாயனார் 
தண்ணீர்ப்பந்தல் வைத்த படலம் 


1 பெ . பு .: 
2 தி.பு. 


அரும்பொருள் - குறிப்புரை 

கிரிநதி - காவிரியாறு 
ஆக்கூர் - சோழநாட்டில் உள்ள ஊர் 
அஞ்செழுத்து -- பஞ்சாட்சரம 
---உணவு 

போரிட்ட 
பறந்தலை - போர்க்களம 
நீர்ப்பந்தல் வைத்தமை 

- இறைவன் பாண்டியனுக்காகப் போரில் 
தண்ணீர்ப்பந்தல்வைத்து உதவியமை 


அசனம் - 


பொருத - 


39 


இருபுராண 

ராண விருத்தம் 


சிறுத்தொண்டர் அன்பு 


36. செங்கரும் புயர்திருச் செங்காட்டி னமாத்திரர் 

சிகாமணி யெனப்பி றந்து 
சிவநாமம் வெண்பூதி மணிவேட மகலாது 

சேர்ந்தில்ல றத்தி ருந்து 
பங்கமில் லாவொரு மகன்றசை யரிந்துணாப் 

பயிரவர்க் கன்ன மிட்ட 
பண்புள சிறுத்தொண்ட ரன்புபோன் முன்புநின் 

பத்தரிற் செய்த துண்டோ 


புங்கவர் தொழுந்திருப் பூவணத் தீசனைப் 

பொன்னினாற் காண மனதாய் 
புத்தியி லமைத்தபொன் னனையா ளகத்தின் மெய் 

பொருந்துசிவ சித்த ராகி 


வங்கமெதிர் நிற்கரச வாதங் கொடுத்தருள் செய் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ . பு .: சிறுத்தொண்ட நாயனார் 

2 தி . பு .: இரசவாதஞ்செய்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

திருச்செங்காடு - திருச்செங்காட்டங்குடி , சோழநாட்டு ஊர் 
மாத்திரர் -- மாமாத்திரர் குலம் , மருத்துவத்தொழில்புரியும் மரபினர் 

என்பர் ; மந்திர ஆலோசனைத் தலைவர் என்றும் கூறுவர் 
பயிரவர்- சிவபெருமான் பயிரவர் வேடம் புனைந்து 

பைராகிவேடம் 
பத்தர் -- அடியார் 
புங்கவர் - வானோர் 
பூவணம் - பாண்டிநாட்டில் உழ்ள திருப்பூவணம் என்னும் தலம் 
பொன்னனையாள் - உருத்திர கணிகை 
பொன்னினாற்காண - சிவபெருமான் உருவத்தைப் பொன்னினாற் 

செய்து காண 
சீவசித்தர் - இறைவன் சித்தராய் உருக்கொண்டு வந்தமை 


வந்தமை : 


40 


இருபுராண விருத்தம் 


பதப்பேறு எனக்கு அருள்வது என்று ? 


37. குன்றருவி பாயுபெரு மலைநாட்டிற் பெருங்கொடுங் 

கோளூரி லுற்ப வித்துக் 
கொன்றையார் பணிசெய்து வரூறியவ ணான் சடக் 

கோலநோக் கியப ணிந்து 


மென்றுமற் சனையின்ட னச்சிலம பொலிகேட் 

டிருங்கயிலை பெற்றி ருந்த 
வினையிலன் பர்கழறிற் றறிவர் பதப்பே 

றென க்கருள்வ தென்று சொல்லாய் 


பன்றியடும் வேடர்போற் றோன்றி நம்மு ளாயிரம் 

பரியென்று சுந்த ரேச 
பாதசே கரபாண்டி யன்காண வமர்செய்து 

பற்றலன் சோழ னோட 
மன்றிடை தணிந்திடு கிடங்கில்வீழ்த் தாழ்த்திட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


2 தி . பு .: 


உடை 


மா 


1 பெ.பு.: கழறிற்றறிவார் புராணம் 

சோழனை மடுவில் வீட்டிய படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

கொடுங்கோளூர் - சோநாட்டில் உள்ள ஊர் 
கழறிற்றறிவர்-- யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் 

டையவர் ; பெருமாக்கோதையார் , சேரமான் பெரு 

நான் என்னும் வேறு பெயர்களும் உண்டு . 
கொன்றையார் பணி - சிவபெருமானுக்குரிய வழிபாட்டுப் பணி 
வணான் சடக்கோலம்--உவர்மண் மழையால் கரைந்து வண்ணானின் 

உடல் சிவனடியார் திருநீறு பூசியது போலக் 

காட்சியளித்தல் 
அற்சனை - அர்ச்சனை 
சிலம்பொலி - சிவபூசை முடிவில் சிலம்பொலி கேட்டல் 
பன்றியடும் வேடர் - சிவபெருமான் வேடர் உருவில் வரல் 
அமர் - போர் 


41 


இருபுராண விருத்தம் 


என்மனக்கல்லை உருகச் செயாயோ ? 


38. துதிபெற்றி டுந்திருத் தோணிபுர வேதராய்த் 

தோன்றிவரை யாது நாலு 
சுருதியின் மொழிந்தபடி தீமகமி யற்றிவெகு 

சுத்தரா யத்தர் பாதக் 
கதிபெற்றி டுந்திருப் பணி செய்தி னிப்பெறாக் 

காட்சிபெற் றுயந்தி ருந்த 
கணநாத நாயனா ருளமான வென்மனக் 

கல்லையுரு கச்செ யாயோ ? 
நதிபெற்ற செய்யுளவ னொருவனடி யார்பூசை 

நாடோறு நடாத்தி வருநாள் 
நதியின்றி மழை பினறி விளை வின்றி யனமின்றி 

நலிவுட னிரந்து பணிய 


மதிபெற்ற துயரகல வுலவாத கோட்டையருண் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 பெ . பு .: 
2 தி.பு. : 


இரு புராண விளக்கம் 

கண நாத நாயனார் 

உலவாக் கோட்டை அருளிய படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

தோணிபுரம்-- சீகாழிப்பதி 
நாலுசுருதி -- நான்மறை 
அத்தர் பாதம்- இறையவர் பாதம் 
கணநாதர்-சிவகணங்களுக்குத்தலைவர் , இறைவளின் திருப்பெயரைக் 

கொண்டவர் 
செய்யுள் - விளைநிலம் 
அனமின்றி - அன்னமின்றி 
உலவாத கோட்டை - உலவாக்கோட்டை ; வெண்மையான குறையாத 

அரிசிக்கோட்டை , அன்ன தானம் செய்யச் 
செய்யக் குறையாத நிலை . 


இருபுராண விருத்தம் 


குறைவிலாது அருள் செய்குவாய் 


39. களந்தைநகர் முதல்வரா யொருகுடையின் வையகங் 

காத்தர சளித்து வருநாட் 
காலகா லர்க்குரிய திருநாம நாவினாற் 

கழறிவெண் பொடிவி டாராய்க் 


குழந்தையியல் பாய்த்திரியு மடியார் திருத்தொண்டு 

தொண்டா னருள டைந்த 
கூத்துவர் செயுந்தொண்டு மாற்றலரி தடிமையாற் 

குறைவிலா தருள்செய் குவாய் 


அளந்தறியொ ணாததன பதிவணிகன் மருமக " 

னாளுதற் குள்ள ................ ய 

தத தாயத்தர் வௌவுத லறிந்தறத் 
தாறிழுக் காது மன்றில் 


வளந்ததன பதியாய் வழக்குரைத் திடவந்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ.பு : 
2 தி.பு : 


கூற்றுவ நாயனார் 
மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 
களந்தை ரகர் --திருக்களந்தை ; தொண்டை நாட்டிலுள்ள பொன் 

விளைந்த களத்தூர் . 
முதல்வர்- மன்னர் 
கூத்துவர் - கூற்றுவர் 
தாயத்தர் --தாயாதிகள் 
வௌவுதல் - கவர் தல் 
அறத்தாறிழுக்காது --- அறத்திற்கு மாறுபடாது 
முன்று- வழக்குகடைபெறுமிடம 


இருபுராண விருத்தம் 


40. மெய்ப்பொருள் விளங்குசிவ ஞான நூல் பலகற்று 

மெய்வாய்கண் மூக்கு முதலாம் 
விடையத்த வாவிலா தடியவர்க் காளாய 

விளம்பும்வாய் மொழியி லொன்றும் 
பொய்ப்பொரு ளிலாதான் றாளையே பாடிடப் 
புகழ்திருக் கயிலை ......... 

( 8 -ஆம் ஏடு முடிவு ) 


ஏடு ஒன்பது காணவில்லை 


குறிப்பு : 8 - ஆம் எட்டின் இறுதியில் 40 - ஆம் பாடலில் முன் பகுதி 

தான் அமைந்துள்ளது . ஏடு எண் 9 கிடைக்கவில்லை . 
எனவே 41 முதல் 45 முடிய பாடல்கள் விடுபட்டுள்ளன . 
46 - ஆம் பாடல் பக்கம் 44 இல் தொடர்கிறது . 


இருபுராண விருத்தம் 
ஞாலத்துளோர்க்கு வருமோ ? 


46. ஒலிதிரைக் காவேரி நாட்டினில் விரிஞ்சியூர்க் 

குரியவே ளாளர் மரபுக் 
கோங்குபுக ழாளராய்ப் பரமசிவ னடியவரை 

யுலகிலுள் ளோரி கழ்ந்தால் 


நலிவுற் றுயிர்கருவி யாலவ ரிகழ்ந்திட்ட 

நாவையிரண் டாய றுத்து 
நம்பர்கழல் சேர்ந்தசத் தியநாய னார் சத்தி 

ஞாலத்து ளோர்க்கு வருமோ 


பொலிவுபெறு பன்றியின் குருளைபன் னிரண்டையும் 

பூவுலகில் மைந்த ராககிப் 
புந்தியறி கல்வியுஞ் சிந்தை நிய மங்களும் 

பொற்பும் விற் பனமும் வாய்ப்ப 


மலி புகழின் வழுதிக்கு மந்திரிக ளாய்வைத்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

சத்தி நாயனார் 
பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் 


1 பெ.பு : 
2 தி. பு : 


அரும்பொருள் - குறிப்புரை 

நலிவுற்று -- துன்பமுற்று 
நம்பர் - கடவுள் , சிவன் 
கழல் --- திருவடி 
குருளை- குட்டி 
புத்தி - புத்தி 
பொற்பு - அழகு , தன்மை 
நியமம்- வழிபாட்டுமுறை 
விற்பனம் - வித்தை , கல்வி , அறிவு , விவேகம் 


இருபுராண விருத்தம் 


சேக்கை எனது ஆக்கை பெறுமோ ? 


47. பல்லவர் குலத்திலே தோன்றிமிகு சைவநெறி 

பாலிப்ப வரச ளித்துப் 
பரனால யங்கடொறு மடிபணிந் தோரோர் வெண் 

பாக்கவிதை பாடி யன்பாய்த் 
தில்லையில் வணங்கித் திருப்பணிசெய் தடியவர்கள் 

சேகரத் துடனி ருந்த 
செய்யகோ லையடிகள் காடவர் கோ னாயனார் 

சேக்கையென தாக்கை பெறுமோ ? 


1 


நல்லவர் குழூஉக்கொண்ட சகுனபாண் டியராச 

நாளையிற் சீட ருக்கோர் 
நற்குரு வுரைத்தமொழி யுட்கொரு கருக்குருவி 

நாள் மூன்று பூசை செய்ய 
வல்லவர் பெறுஞ்சத்திய ஞான முப தேசித்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 பெ.பு. 
2 தி . பு .: 


இரு புராண விளக்கம் 

ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் 

கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

பரன் - சிவபெருமான் 
சேக்கை - உடல் , கூடு 
சேகரம் - கூட்டம் 
சகுனபாண்டியன் , சுகுணபாண்டியன் 
கருக்குருவி- கரிக்குருவி 
ஞான உபதேசம் - முன்னாளில் மார்க்கண்டேய முனிவருக்கு 

மரணத்தையொழித்து வித்தியத்துவத்தைக் 
கொடுத்த மிருத்தியுஞ்சய மந்திரம் 


இருபுராண விருத்தம் 
என் சென்மம் சாபல்லியமாமோ ? 


48. கனல்விளக் காய்ப்புல் லெரித்ததுவு மில்லாது 

கருமுடி யெரித்த வேழூர்க் 
கணம்புல்ல ரென்னவும் பூசுர ரெனத்திருக் 

கடவூரி லேபி றந்து 


தினமுநற் கோவைபா டிப்பொருளை வாங்கிச் 

சிவாலயஞ் செய்து கயிலை 
சேர்ந்தகா ரியர் போல வும்பணி செயாதவென் 

சென்மசா பல்லிய மாமோ ? 


இனமகல வேதனித் தரியபொற் றாமரையி 

லிரைகருதி வந்தி ருந்த 
விறைவர்திரு விளையாடல் மொழிபேசு வார்கள் பால் 

இன்பமாய்க் கேட்டி ருந்த 


வனமுலவு நாரைக்கு முத்திவீ டருள்செய்த " 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

கணம்புல்ல நாயனார் , 2 காரி நாயனார் 
நாரைக்கு முத்திகொடுத்த படலம் 


1 பெ . பு .: 
8 தி . 4 . 


அரும்பொருள் - குறிப்புரை 

வேழூர் - வேளூர் , இருக்குவேளூர் 
சாபல்யம்- பேறு , பயனுள்ள தாதல் 
இனமகலவே - நாரைக்கூட்டங்களினின்றும் பிரிந்து வந்தமை 
வனம் - அழகு 
குறிப்பு : இப்பாடலில் இரு பெரியபுராணத்தினின்றும் இருகதைகள் 

எடுத்தாளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


இருபுராண விருத்தம் 


குறை கழல் அடுப்பது எந்நாள் ? 


49. செடித்தலை சமணெறிக் குள்ளாய வருணந்திநற் 

றேவியாற் புகலி வேந்தர் 
சேவடி யடைந்த நெடு மாறரெனவும் பெருஞ் 

செல்வமிகு தொண்டை நாட்டிற் 
குடித்தலைவர் வாழுமயி லாபுரியில் வேளாண் 

குலத்தினி லுதித்த கத்திற் 
கோயிலா யற்சித்த வாயிலா ரென்னவுங் 

குறைகழ லடுப்ப தெந்நாள் ? 
முடித்தலை யுடன் பரவு சீர்த்திபூ டணபாண்டியன் 

முன் கூட லெல்லை யறிய 
மொழிசித்தர் வடிவாய ணிந்தபாம் பாற்றிசையை 

முழுதினு மளந்து காட்டி 


8 


வடித்தலை யெயிற்றால வாயென்று பெயர்வைத்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 பெ.பு .: 
2 பெ . பு .: 
3 தி . 4 . 


இரு புராண விளக்கம் 

நின்றசீர் நெடுமாற நாயனார் புராணம் 
வாயிலார் புராணம் 
திருவால 

லவாயான படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

செடித்தலை - இழிவுமிக்க , தீமைமிக்க 
சமண் நெறி - சமண சமயம் 
சேவடி-- திருவடி 
மயிலாபுரி - மயிலாப்பூர் 
அகத்தில் கோயிலாய் - மனத்தகத்தே கோயில் அமைத்த 
அற்சித்த - அருச்சித்த, வழிபாடாற்றிய 
குறைகழலடுப்பது-- இன் றியமையாத திருவடியில் பொருந்துவது 
சித்தர் -சிவபெருமான் அரைஞாண் , கௌபீனம் , பனூல் , சன்னவீரம் 

குண்டலம் , பாதகிங்கிணி , கங்கணம் என்பவபற்றையெல்லாம் 
பாம்பினாலே தரித்து ஒரு சித்தராய் எழுந்தருளல் 


48 


இருபுராண விருத்தம் 


தீர்க்க நிலை மார்க்கமறியேன் 


50. நேர்ந்தவர் புரந்தரச் சமர் செய்தவர் நிதிவௌவி 

நித்தியமன தான மிட்ட 
நீதர்திரு நீடூர்வே ளாளர் முலை யடுவார்நன் 

நியதியென வுந்தன் மனைவி 
தேர்ந்தறி விலாதல ரெடுத்துமோந் திடுகையைச் 

சீறிவா ளாற்ற றித்துச் 
சிவன்கா லடைந்தவர் கழற்சிங்க ரென்னவுந் 

தீர்க்கநிலை மார்க்க மறியேன் 


சார்ந்தபடி பணிந்தவங் கியசேக ரர்க்கொடு 

சகாயராய் வேடராகித் 
தான சுந்த ரேசனென் றம்பிலெழு திச்சோழர் 

தானையில் விழும்ப டிக்கு 


வார்ந்தொழுகு மழைமாரி யாய்வில்லி னாலெய்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


புராண விளக்கம் 
1 பெ . பு .: கழற்சிங்க நாயனார் 

2 தி.பு . : சுந்தரப் பேரம் செய்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

நீதர் --- நன்னெறியுடையவர் 
அலர் - மலர் 
மோந் திடுகை - மணம் நுகர்ந்தமை 
தறித்து- வெட்டி 
தீர்க்கநிலை - தெளிவு 
மார்க்கம் - 
சகாயர் . துணைசெய்பவர் 
தானை - படை 
வேடராகி - சிவபெருமான் வேடம் புனைந்து சேனாதிபதியாய் வால் 
அம்பில் எழுதி - அம்பில் சுந்தரேசர் என எழுதி எய்துதல் 
மழை மாரி- வில் மழைபெய்து அழித்தல் 


வழி 


இருபாான விருத்தம் 


49 . 


என் அன்பு பதியாதது என்னோ ? 


51. பத்தருக் காகநெற் கூடுவௌவி யது கண்டு 

பண்டார மீய்ந்த வர்கொடும் 
பாழூரி ரவிகுலத் தரசிடங் கழியார் 

பகுத்தறிவு போலு முமையாள் 


அத்தருக் கணிமலர் மணங்கொண்ட மூக்கினை 

யறுத்தவே ளாளர் திலகர் 
அரியதஞ் சாவூர்ச்செருத்துணையர் போலுமென் 

னன்புபதி யாத தென்னோ 


நத்தணி கரன்சுதன் சாபமொழி யால்வந்த 

நாற்பத்தெண் ணாவ லர்க்கு 
மாரச்செண் பகமாற னாளில்சங் கப்பலகை 

நாடறிய வேகொ டுத்துன் 


மத்தரா யவர்களுட னொருபுலவ ராயுற்ற 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ.யு .: செருத்துணை நாயனார் 

சங்கப் பலகை தந்த படலம் 


2 தி.பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 

பத்தர் - பக்தர் 
வௌவி . -கொள்ளையிட்டு 
அத்தன் -- கடவுள் 

பிரம்மா 
சாபமொழி -- பிரும்மதேவனுடைய சாபத்தினால் கலைமகளின் 

நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் பூவுலகத்தில் புலவர்களாய் 

அவதரித்தல் 
உன்மத்தம் -- மனமயக்கம் 

7 


சுதன் . 


-- 


- 


50 


இருபுராண விருத்தம் 


வேண்டினேன் ! இரங்காய் 


52. செக்கர்வா னீசுரர்க் கபிடேக மாகையிற் 

றேகபில மற்ற யர்ந்து 
திருமஞ்ச னக்குடந் தவறிமுடி மேல் விழத் 

திருவுள மிரங்கி நிதமு 


மிக்கர் பொன் னருள்வாங்கி யரனடி சேர்ந்த 

வேதர் செரு வில்லி புத்தூர் 
மேவிய புகழ்த்துணைவ ருக்குள் மிரங்கல்போல் 

வேண்டினே னுக்கி ரங்காய் 


இக்கலி யுகத்தாதி சைவனொரு தருமிவந் 

திணையடி பணிந்தி ரப்ப 
வியலிசைத் தமிழினாற் சங்கனா வலறிந் 

தின்பமள வின்றி யேமே 


வக்கவி கொடுத்துரிய பொற்கிழி கொடுத்தருள் செய் 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .. புகழ்த்துணை நாயனார் 

தருமிக்குப் பொற்கிழி அளித்த படலம் 


2 தி.பு . : 


அரும்பொருள் - குறிப்புரை 

பிலமற்ற --பலமற்ற 
திருமஞ்சனக்குடம்- அபிடேகக்குடம் 
அரனடி -- சிவபெருமானடி 
வேதர் - முதல் நூல்களில் வல்லுநர் , மறைவல்லுநர் 
பொற்கிழி -பொன் முடிப்பு 


51 


இருபுராண விருத்தம் 

நெஞ்சுரம் கொஞ்சமலவே ! 


53. குறைமதிச் சடிலேசர் பூசைக்கு வைத்த நெற் 

கூடு முழு துங்க ரந்து 
கூடியன முண்டசுற் றத்தையெல் லாநெடிய 

கூர்வாளி னால றுத்து 


நிறைதனப் பாலுண்ட குழவியையும் வாளின் மேல் 

நேரிட் டிரண்டு செய்த 
நிதிபெருகு சோணாட்டு வேளாளர் கோட்புலர் ! 

நெஞ்சுரங் கொஞ்ச மலவே 


இறைகவிதை குற்றமென் றாணவத் தாலன் 

றியம்புமொரு கீரன் வீழ 
வேமமுண்ட கமலரும் வாவினியில் வீழ்த்திட் 

டிரந்ததமிழ் நாவ லர்க்காய் 


மறைபரவ வியல்பினொடு கரையேற்றி விட்டதொரு 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

கோட்புல நாயனார் 
கீரனைக் கரையேற்றிய படலம் 


1 பெ . பு : 
2 தி . 4 : 


அரும்பொருள் - குறிப்புரை 

குறைமதி -- பிறைச்சந்திரன் 
அனமுண்ட அன்னமுண்ட 
இறைகவிதை - இறைவனருளிய பாடல் 
நெஞ்சுரம் - மனஉறுதி 
வாவி - குளம் 
நாவலர் - புலவர் 
மனற - வேதம் 


52 . 


இருபுராண விருத்தம் 


என்னையும் பத்தனென்று செய்குவாய் 


54. ஈசன்மே லன்பர்மே லுள்ளன்பு மியாவர்க்கு 

மின்சொலுஞ் சிவபூ சையு 
மேற்றசிவ கதை கேட்கி லங்கங் குலுக்கலு 

மிருகணாற் றாரை விடலும் 


பாசமுறு தேகத்து ரோமஞ் சிலிர்த்தலும் 

பசுபதி விருப்ப முறவே 
பத்தராய்ப் பணிசெய்கு வார் குழாத் தென்னையும் 

பத்தனென் றொன்று செய்குவாய் 


பூசனை செய்வோர்க் குளமிரங்கு பொருளினாற் 

புன்சொலறி கீர னுக்குப் 
பொதிகைவளர் கும்பமுனி யாலெழுத் துச்சொலின் 

பொருளலங் கார மைந்தா 


2 


மாசற விலக்கணத் தொகுதியும் தேசித்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: பத்தராய்ப்பணிகுவார் 

கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் 


2 தி . 4 . 


அரும்பொருள் - குறிப்புரை 

அங்கங்குலுக்கல் -- மேனி சிலிர்த்தல் 
இருகணாற்றாரைவிட ல் இருகண்களால் கண்ணீர் சொரிதல் 
பத்தன் - பக்தன் 
கும்பமுனி - அகத்தியமுனி 
இலக்கணத்தொகுதி- ஐந்திலக்கணங்கள் 


இருபுராண விருத்தம 


நான் பெறுவது என்று சொல்லாய் ? 


55. தேசிகம் வடகலை யிரண்டுதென் றமிழொன்று 

சேர்ந்தவிம் மூன்று மொன்றாய்ச் 
செப்பு பொரு ளாய்நின்ற பரமனையே பாடுவோர் 

செய்கையென வுந்து லங்கு 


நாசி நுனி நோக்கிநா தாந்தமொரு தாரணையை 

நத்திச் சிவத்த டைந்து 
நண்ணுசித் தத்தைச் சிவன் கண்வைத் தவரெனவு 

நான்பெறுவ தென்று சொல்லாய் 
பேசியறி யாதவா யூமனொரு வணிகனாய் 

பெருமைபெறு சங்க வாணர் 
பேதமை மனத்துறு கலக்கந் தவிர்த்த நற் 

பிஞ்சகன் செங்கண் விடையே 


வாசியென நடவிவரு காசினியெல் லாநிறையு 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


1 


2 தி . பு .. 


ரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார் 

சங்கத்தார் கலகந் தீர்த்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 

தேசிகம் - அழகு 
வடகலை - வடமொழி , வைணவப் பிரிவினர் 
நாதாந்தம் - ஞானநெறிகளில் ஒன்று ; தாரணை அட்டாங்கயோகத் 

தினுள் ஒன்று 
ஈத்தி- விரும்பி 
ஊமன் . 
சங்கவாணர் - சங்கப்புலவர்கள் 

பேதைமை , அறிவின்மை 
பிஞ்ச சிவன் 
விடை 

இடபம் 
காசினி உலகம் 


ஒளமை 


பேதமை 


சகன் . 


இருபுராண விருத்தம் 


வருவதெந்நாள் ? 


56. வெள்ளியங் கயிலையிற் செல்வரைக் காத்திடு 

மென்சிவ கணங்க ளாக 
மேவுதிரு வாரூர்பி றந்தவர்கள் போலவும் 

விதிமுறையின் வழுவி லாமல் 


உள்ளிய மனத்தன்பி னான் மூன்று காலமு 

முச்சிதத் தர்ச்ச னைசெயு 
முயர்சைவர் முப்பொழுது திருமேனி தீண்டுவார் 

உருவெனவும் வருவ தென்னாள் 


8 


தெள்ளிய தமிட்கவிதை சொல்லிடைக் காடனைத் 

தென்னவ னெனுங்கு லேசன் 
சிந்தையி லிகழ்ந்ததால் வந்தவ னிரந்திடச் 

செவிமடுத் தன்பி னுடனே 


வள்ளியையு மீனாட்சி யோடுமவன் பின் போன 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 

1 பெ . பு : திருவாரூர்ப்பிறர் தார் 
2 பெ . பு : முப்போதும் திருமேனி தீண்டுவார் 

இடைக்காடன் பிணக்குத் தீர்த்த படலம் 


3 தி . 4 : 


அரும்பொருள் - குறிப்புரை 

வருவதென்னாள்- வருவது எந்நாள் 
உச்சிதம் -- மேன்மை 
தெள்ளிய - சிறந்த 
குலேசன் - குலேசபாண்டியன் 
சிந்தையிலிகழ்தல் -- இடைக்காடரின் பாடலை மன்னன் செருக்குடன் 

போற்றாதிருத்தல் 
இரர் திட - வேண்டுதலைச்செய்ய 


இருபுராணவிருத்தம் 


இயைந்து இடுவது எந்நாள் ? 


57. சுருதிமொழி கற்பமனு கற்பமுப கற்பமாய்ச் 

சொல்லுமிம் மூன்று வகையிற் 
சுத்தரிதை யம்போல வெளுத்ததிரு நீற்றினைத் 

தொடுமுச்சி நெத்தி நெஞ்சு 
கருதியிடு மகடுமுட் டிருகைபின் களமிதிற் 

காட்சிபெற வேய ணிந்து 
கதிபெறும் பெரிய முழு நீறுபூ சியமுனிவர் ! 

கணத் (தியைந் ) திடுவ தென்னாள் 
ஒருதிமண வேட்கையாற் பரதவ குருக்கொண் 

டொலிக்குமலை கடலை யெல்லா 
முழக்கிக் கலக்கி ........ 

.... மீன் வடிவாக 
வுற்றகண நந்தி தன்னை 
வருதியென வெதிர்வந்து வலைவீசி நின்றதொரு 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 
இரு புராண விளக்கம் 
1 பெ . 

முழுநீறு பூசிய முனிவர் 

வலை வீசின படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 
சுருதி மொழி கற்பம் - பசுவின் சாணத்தைக் கையிலேற்று 

முறைப்படி உண்டாக்கப்பெற்ற திருநீறு 
அனுகற்பம் - அநுகற்பம் 
உபகற்பம் - காட்டுத்தீ முதலியவற்றால் வெந்த சாம்பலைக் கொண்டு 

முறைப்படி அமைத்த திருநீறு 
சுத்தரிதையம்- இதயம் 
செத்தி - நெற்றி 
கதிபெறும் - பேரின்பம் பெறும் 
மணவே 

கை - உமாதேவியை ( பரத்துவராசனின் மகளை ) மணக்கும் 

விருப்பம் 
பரதவர் - பரதவர் வேடம் புனைந்த சிவபெருமான் 
மீன் வடிவுற்ற கண நந்தி - நந்திதேவர் சுறாமீன் வடிவம் பெற்றுக் 

கடவில் இருத்தல் 


2 தி . 4 .: 


ஆகம 


இருபுராண விருத்தம் 


அடிமை யான் உய்வது உளதோ ? 


58. இன்பமுறு மூவேந்தர் தமிழ்வழங் கியநாட்டி 

னெல்லையி னடங்கா தநாட் 
டிறைவனடி சேர்ந்தமுதி யோருமவ ரன்றியவ் 

வீரடிக் குரிய ரான 


அன்புடைய தொண்டர்கா லத்து முன் னும்பின்னு 

மரிதான தவசு செய்து 
மப்பாலு மடிசார்ந்த நாயன்மா ரும் போல 

வடிமையா னுய்வ துளதோ 


துன்பகல வேவரு ஞானோப தேசராய்த் 

தோன்றிவடி வாகிய பெருந் 
துறையிற் குருந்தடி ஞானோப தத்தமிழ்த் 

துறையரி மருத்த னான 


2 தி.பு .. 


மன்புகழும் வாதவூ ரடிகளுக் குரைசொன்ன 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 
ஒரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: அப்பாலும் அடிச்சார்ந்தார் 

திருவாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 
மூவேந்தர் தமிழ் வழங்கிய : திருத்தொண்டர் புராணத்திலும் மூவேர் 

தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கப்பால் முதல் 
வனார் அடிச்சார்ந்த முறைமையோர் 

வருவதையும் ஒப்பிட்டுப்பார்க்க . 
நற்றொண்டர் காலத்து முன்னும் பின் 
னும் என்னும் தொண்டர் புராணத் 
தொடர் அன்புடைய 

தொண்டர் 
காலத்து முன்னும் பின்னும் என 

வது காண்க . 
ஞானோபதேசர் - சிவபெருமான் 
அரிமருத்தன் - அரிமருத்தன பாண்டியன் 


என்று 


இருபுராண விருத்தம் 


அணுவளவும் மனம் எண்ணாதோ ? 


59. ஒழுக்கமர் புயர் தொண்டை நாட்டினிற் புகழ்நின்ற 

வூர்ப்பிரம வங்கி ஷத்தி 
லுற்பத்தி யாய்க்கமழ் விபூதிகண் டிகையணிந் 

துள்ளத்தில் வைக லுநினைந் 
தழுக்கல வங்கணர்க் காலயஞ் செய்துகும் 

வவிடேக முஞ்செய் தன்பா 
யடி நிழலி லேசேர்ந்த பூசலார் போற்கணமு 

மணுவளவு மனமெண் ணாதோ 
குழுக்கொடு திரிந்திடுங் காட்டு நரி யாவையுங் 

கூட்டித் திரட்டி யேறுங் 
குதிரையாய்க் கொண்டத னிலக்கணஞ் சுழிசாதி 

குற்றம் பிறந்த தேசம் 


மழுக்கையிற் கோல்கொண்டு சுட்டிவகை வகை சொன்ன 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


ரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: 
2 தி . பு .: 


பூசலார் நாயனார் 
நரிபரியாக்கிய படலம் 


அரும்பொருள் - குறிப்புரை 

கண்டிகை- உருத்திராக்கமாலை 
வைகலும் - நாள்தோறும் 
அங்கணர் - சிவபெருமான் 
குடவவிடேகம் - திருமுழுக்கு 
மழு - சிவன் ஆயுதத்துளொன்று 
வகை வகை சொன்ன -குதிரை வீரராயிருந்த இறைவன் பாண்டிய 

னுக்குக் குதிரைகளைத் தருமுன்னர் அவை 
களின் சாதிபேதங்கள் இன்ன இன்ன என்றும் 
அவைகள் எட்டு வயசின என்றும் நல்லிலக்க 
ணம் பொருந்தியன என்றும் விளக்கிச் 

சொன்னார் 
8 


4 


58 


இருபுராண விருத்தம் 


சென்மகதி யாவர் பெறுவார் ? 


60. கொல்லிவள வன்பெற்ற புதல்வியாய் நெடுமாறர் 

கொண்ட நற் றேவி யாய்க் 
குலச்சிறை தொழுந்தெய்வ மாய்ப்புகலி வேந்தரிரு 

குறைகழற் கன்புரு வமாய்ச் 


செல்லிற்றேவ மனிதருக் கோர்விளக் காய்ச்சைவ 

தேசிக சிகாரத் தினமாய்த் 
தென்கயிலை வாழ்வுபெறு மங்கையர்க் கரசிபோற் 

சென்மக்தி யாவர் பெறுவார் 


சொல்லியலின் மாணிக்க வாசகர் மகிழ்ந்திடத் 

தோன்றும் வாம் பரியை யெல்லாஞ் 
சுத்த நரி யாய்க்கான கத்தில் விட் டக்கணந் 

தூயவையை நதிய ழைத்த 


வல்லிமலை மகளான செல்லியொரு பால்வைத்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர்செந்தில் வடிவே லனே . 


ரு புராண விளக்கம் 
1 பெ . 4. மங்கையர்க்கரசியார் புராணம் 

பரிநரியாக்கிய படலம் 


2 தி . பு .: 


அரும்பொருள் - குறிப்புரை 

பளவன் -- சோழன் 
நெடுமாறர் - நின்றசீர் நெடுமாறன் 
சென்மகதி -- வீடுபேறு ; பேரின்பம் 
வல்லி- இளம் பெண் 
மலைமகள் - பார்வதி 
சிகாரத்தினம் - சிகாமணி ; முதன்மையானவன் 


இருபுராண விருத்தம் 


69 


பேறு அடிமை பெறுவது எந்நாள் ? 


61. வேணிச் சிவன்கழலில் வைத்தசிவ சிந்தையும் 

வெண்பொடி யணிந்த மெய்யு 
மிக்கபஞ் சாக்கர தியானமு மடியார்க்கு 

வேண்டுமுடை கீழ்க்கோ வணம் 


பேணிக் கொடுத்திடும் பணிவிடையு மேசெய்து 
பிறவிநெறி .......... 

வாகாம 
பீலிநகர் வாழ்குலச் சாலியரி னேசர்போற் 

பேறடிமை பெறுவ தெந்நாள் 


பாணிக் கிவந்ததொரு கோட்டு ...... 

... சைசும் மாடும் 
பார்த்தவ ரிரங்கிடக் கொண .....குதி யாய்நின்று 

பரதவித் திட்ட பிட்டு 


..... 


வாணிச்சியோ 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர் சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: நேச நாயனார் 

மண்சுமந்த படலம் 


2. தி . பு . 


அரும்பொருள் - குறிப்புரை 

வேணி-சடை 
பஞ்சாக்கர தியானம் நமச்சிவாய 
பீலி நகர் - காம்பீலி நகர் , ஹம்பி என்னும் விஜயநகரத்திற்கருகில் 

ளது என்பர் . பல்லாரி மாவட்டத்தில் காம்பிலி நகர் 

உள்ளது என்றும் கூறுவர் . 
பிட்டுவாணிச்சி பிட்டு வியாபாரம் செய்பவள் 
சும்மாடு - சுமை வைப்பதற்குப் பயன்படுவது . 


60 


இருபுராண விருத்தம் 


நன்மை வருமோ ? 


62 .. 


........... ரு சிலம்பிவெண் ணாவலடி 

மீசற்கு மேற்கட் டியிட் 
டிருபதம் வணங்கிமறு செனனத்தி லுலகாளு 

மிறைவனென வந்து ....... த் 


தழைத்திடு மலர்கொன்றை யார்க்காலலை யஞ்செய்து 

சாயுச்சிய பதவி பெற்ற 
சாற்றுசெங் கட்சோழ னென்று பெயர் பெற்றிருந் 

தன்மைபோல் நன்மை வருமோ 


வழைத்துமறை ஞானசம் பந்தராற் பாயரடை 
யமணருடன் வாது கூ 

கூறி 
அக்கினியி லப்பிலிட் டெழுதுதிரு முறையெடுத் 

தாலவாய் நீறு கொண்டு 


2 


மழைத்தடங் கைவழுதி கூனொடு சுரந்தீர்த்த 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின் கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


* 


2 தி . பு . 


இரு புராண விளக்கம் 
1 பெ . பு .: கோச்செங்கோட் சோழ நாயனார் 

பாண்டியன் சுரர் தீர்த்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 
மறுசெனனம் - மறுபிறப்பு ; சிலந்தி தான் புரிந்த சிவத்தொண்டினால் 

மறுபிறப்பில் சோழமன்னரின் குலத்தில் கோச்செங் 

கண்ணனாகப் பிறத்தல் 
சாயுச்சிய பதவி -- இறைவனேடு ஒன்றியிருக்கும் பேறு 

ழத்து - வழை , இளமை , புதுமை 
மணர் சமணர் 
வாது - தருக்கம் 
க்கினி - நெருப்பு 
னாடுசுரந் தீர்த்தல் கூன்பாண்டியமன்னனின் வெப்பு நோயை 

யும் , கூனையும் நீக்கியமை . 


. 


வை 


ட 


61 


இருபுராண விருத்தம் 


சிறியனான் முடிவுறாதே ! 


63. கைவிரலி னேழிசை பிறக்கமக ரத்தலைக் 

கருவியாழ் தாங்கி நின்று 
காலகாலன் செய்புகழ் கீர்த்தியைப் பாடியொளிர் 

காஞ்சனப் பலகை பெற்றுச் 


செய்விரவு மாரூர் முதற்றலமெ லாங்கண்டு 

தெரிசித்து முத்தி பெற்ற 
திருநீலகண்டயாழ்ப் பாணர்போல் வல்லமை 

சிறியனான் முடிவு றாதே 


பொய்விரவு பொருளத்தி நாத்தியெனு மந்திரமும் 

புன்மையாய் மயிற்பீ லியும் 
புனல்வைத்த கரகமு முடுத்தபா யுந்தரைப் 

புழுதியினில் வீழ்ந்து ருளவே 


மைவிரவு தேகச் சமணரைக் கழுவிலிட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளை சிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 

வளர் செந்தில் வடிவே லனே . 


இரு புராண விளக்கம் 
1 பெ.பு .: திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் 

சமணரைக் கழுவேற்றிய படலம் 


2 தி.பு. : 


அரும்பொருள் - குறிப்புரை 
மகரத்தலைக் கருவியாழ்- மகரயாழ் , சுறாவடிவில் அமைந்தது ; 

நால்வகையாழினுள் ஒன்று 
காலகாலன் --சிவபெருமான் 
காஞ்சனப்பலகை - பொற்பலகை 
செய்விரவும் -- வயல்கள் மிகுந்த 
தெரிசித்து- தரிசித்து , வழிபாடாற்றி 
அத்திராத்தி - உண்டு இல்லை எனும் வாதம் 


62 


இருபுராண விருத்தம் 
தம்பம் இனி நின்பதமையா ! 


64. கொன்னியுங் குழறியுந் துதி செய்த பேர்க்கடிக் 

கோகனக மலர ளிக்குங் 
கூத்தனைப் பாடியிர வேவலா ளாய்வேலை 

கொண்டசுந் தரரை யீன்ற 


தன்னிகரில் தந்தைதாய் சடையரி சை ஞானியார் 

தங்கள்போற் பேறு வேண்டிற் 
றனையனப் படிபெற்ற பேரலாற் கிட்டுமோ 

தம்பமினி நின்பத மையா 
பொன்னின்வணி கன்குலக் கன்னிதமிழ்ச் சொல்வந்த 

புருடனை மணத்தல் கண்டு 
பொறாமைவழி சொன்னமா றாண்மன மிசைந்திடப் 

புதுமணச் சாட்சி யாக 


வன்னியுங் கிணறும்லிங் கமும்வர வழைத்திட்ட 

மதுரையா னுதவு புதல்வா 
வளைசிந்து தரளங்க ளுயர்சந்த வரையின்கண் 
வளர் செந்தில் வடிவே லனே . 

முற்றும் . 


இரு புராண விளக்கம் 


1 பெ . பு .: 
2 தி.பு. 
3 தி.பு. 


சடையநாயனார் 
இசை ஞானியார் 

வன்னியும் கிணறும் இலிங்கமும் அழைத்த படலம் 
அரும்பொருள் - குறிப்புரை 
கொன்னியும் குழறியும்-- திருத்தமுறப் பேசாமை , கொன்னிப் 
பேசுதல் , திக்கிப்பேசுதல் , 

குழறிப் 
பேசுதல் , தடுமாறிப்பேசுதல் 
கோகனக மலர் - செந்தாமரை மலர் 
ஏவலாளாய் வேலை கொண்ட - சுந்தரரைத் தூது செல்லும் பணி 

யாளராய் வேலை கொண்டமை 
தம்பம் - பற்றுக்கோடு 
மாற்றாள் -- மூத்தவள் 
வன்னி - வன்னிமாம் 


-வ 


63 


இருபுராண விருத்தம் 


இருபுராண விருத்தமாலை 


65. ஆரூரர் சொன்னதொண் டத்தொகையு முன்னம்பி 

யாண்டார்சொ லந்தா தியு 
மாதியாய்ச் சொன்னபடி பத்தர்கள் விலாசமென் 

றாக்கிய சொக் களரும் வாழி 


பாரூரர் புகழ்கின்ற விறைவர்திரு விளையாடல் 

பார்த்துவட நூல்ப யின்ற 
படிபைந் தமிழ்த்தொடை விருத்தமுண் டாக்கிய 

பரஞ்சோதி யாரும் வாழி 


............... 


யேரூர் வனப்பரிவர் சொன்ன நூ லிரண்டையுமிச் 

செகமெலாம் விளங்க . 
........... வேல வன்றுதி யெனத்துதித் 

தேழையான் குழறி வைத்த 


சீரூரு மிருபுரா ணவிருத்த மாலையைச் 

சேர்த்தேட்டி லெழு தின வரும் 
சொன்ன வருஞ்செவி மடுத்தவரும் நீடூழி 

சென்மகதி வாழி தானே . 


இருபுராண விருத்தம் முற்றிற்று . 


அரும்பொருள் - குறிப்புரை 
தொண்டைத்தொகை- சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத் 

தொண்டர் தொகை. 
அந்தாதி - நம்பியாண்டார் நம்பி அருளியதிருத்தொண்டர் திருவந்தாதி 
பைர் தமிழ்த்தொடை விருத்தம் - பரஞ்சோதிமுனிவர் அருளிய 

திருவிளையாடல் புராணம் 
சென்மகதி - பேரின்பம் 


இருபுராண விருத்தம் 


சொல்லடைவு 


( எண் : பக்கங்கள் ) 


அக்கினி 60 
அங்கங்குலுக்கல் 52 
அங்கணர் 57 
அங்கதம் 20 
அசணம் 38 
அஞ்செழுத்து 4 , 36 , 38 
அட்டமாசித்தி 36 
அடல் 16 
அடிமை 4, 10 , 18 
அடிமை நெஞ்சம் 26 
அடியவர்க்கமுது 28 
அடியார் பூசை 41 
அடைவி 6 
அண்டம் 3 
அண்டர் 7 , 14 
அணுவளவு 4 
அத்தன் 49 
அத்திநாத்தி 61 
அதிசூரன் 12 
அதிபர் 33 
அந்தகன் 35 
அந்தணர் 14 , 30 
அந்தரம் 36 
அந்தாதி 27 
அப்பாலும் அடிசார்ந்த 

நாயன்மார் 56 
அப்பூதியடிகள் 28 
அப்போத முனிவர் 28 
அபிடேகப்பாண்டியன் 24 
அபிடேகம் 50 
அம்பர் 36 
அம்பு 31, 48 
அமணர் 30 , 60 
அமர் 40 
அமர் நீதியார் 10 
அயன் 14 


அர்ச்சனை 40 , 54 
அரவு 31 , 33 
அரன் அடி 50 
அரிமருத்தன் 56 
அரிவாட்டாய நாயனார் 16 
அருச்சனை 29 
அருள் நந்தி 47 
அலங்கல் 5 , 11 , 
அலர் 11 
அலரி ஒளி 34 
அவுணர் 31 
அழலை விழி 26 
அறத்தாறு 42 
அறநெறி 33 
அறுசுவை 36 
அறுதொழில் 4 
அன்ன தானம் 47 
அனுகற்பம் 55 
ஆக்கூர் 38 
ஆக்கை 45 
ஆகுலம் 28 
ஆகூலம் 7 
ஆதனூர் 21 
ஆயர் 33 
ஆயர் குலம் 17 
ஆரணர் 19 
ஆலயம் 45 , 53 
ஆலவாய் 47 
ஆவினம் 33 
ஆனந்த வீடு 28 
ஆனாய நாயனார் 17 

சை ஞானியார் 62 
இடபக்குறி 37 
இடைக்காடன் 54 
இந்திரன் 17 
இபப்பிள்ளை 3 


66 


இருபுராண விருத்தம் 


இயக்கி 36 
இயல் இசைத்தமிழ் 50 
இயற் பகை 6 
இரட்டை மணிமாலை 27 
இருபுராண விருத்தம் 3 
இரை 46 
இல்லறம் 39 
இலக்கணத் தொகுதி 52 
இலச்சினை 37 
இளமை 5 
இளையான் குடி 7 
இறை கவிதை 51 
இறைவர் 16 
இன்சொல் 52 
இன்பம் 46 
இன்னிசைத் துணைவி 6 
இனம் 46 
ஈழக்குலம் 12 
உக்கிர குமார பாண்டியன் 16 
உக்கிரகுமாரன் 14 
உச்சிதம் 54 
உடுப்பூர் 13 
உதிரவலி 21 
உபகற்பம் 55 
உமையாள் 49 
உயர்சைவர் 54 
உருத்திர பசுபதி 20 
உருத்திர மந்திரம் 20 
உருத்திரன் 4 

லவாத கோட்டை 41 
உள்ளன்பு 22 
உன்மத்தர் 49 
ஊட்டி 16 
ஊமன் 23 , 53 
ஊன் அமுது 13 
எயினன் 12 
எழில் 14 
எழுகடல் 12 
எழுத்து 52 
எள்ளளவு 6 
எறிபத்தர் 11 
ஏகாலிகுடி 22 
ஏட்டில் எழுதினவர் 63 


ஏழை 12 
ஏனாதி நாதர் 12 
ஐந்தெழுத்து 19 
ஓதனம் 36 
ஓமகுண்டம் 32 
ஓமத்தீ 31 
கஞ்ச மலர் 35 
கஞ்சனூர் 15 
கண்டிகை 57 
கண்ணப்பர் 13 
கண்மணி 24 
கணநாத நாயனார் 41 
கந்தை 10 
கபிலை 32 
கயிலை 40 , 46 
கயிறு 34 
கரிக்குருவி 45 
கரும்பு 24 
கருமி 17 
கருமுகில் 22 
கரைகண்ட 16 
கல்நெஞ்சம் 17 
கல்யானை 24 
கல்வி 44 
கல்வி நெறி 17 
கலிக்காமர் 32 
கலியுகம் 50 
கவிதை 45 
கழல் 44 
கழற்சிங்கர் 47 
கழறிற்றறிவார் 40 
களந்தை நகர் 42 
களிறு 5 
கற்பகநிழல் 4 
கறைமிடறு 6 
கன்னியர் 27 
கனகவரை 18 
கன நந்தி 55 
கனம் புல்லர் 46 
கனல் விளக்கு 46 
காகங் கவிழ்த்த நதி 14 
காகம் 38 
காஞ்சனப் பலகை 61 


6 


இருபுராண விருத்தம் 


கிரியை 18, 


காஞ்சி 22 
காஞ்சி வளவன் 37 
காடவர்கோன் 45 
காதலர் 12 
காந்தநிதி 18 
காந்திமதி 15 
காம்பு 18 
காரி நாயனார் 46 
காரைக்காலம்மையார் 27 
காலகாலர் 42 
காலகாலன் 61 
காளகண்டர் 22 
காளை 26 
கிணறு 62 
கிரிநதி 38 

19 
கிருபை 13 
கிழவன் 26 
கீரன் 51 
குங்குலியக்கலய நாயனார் 14 
குடவவிடேகம் 57 
குண்டோதரர் 10 
குதிரை 57 
குந்தி 44 
கும்பமுனி 52 
குருளை 44 
குலக்கொழுந்து 18 
குலச்சிறையார் 25 
குலசேகரன் 6 
குலாலர்குடி 5 
குலேசன் 54 
குலோத்துங்க வழுதி 28 
குழந்தை 42 
குழலை நிகர் மொழி 26 
குழவி 14 , 26 , 51 
குறளன் 11 
குறும்பர் 26 
கூகை 23 
கூடல் நகர் 35 
கூத்தன் 62 
கூர்மை 30 
கூர்வாள் 51 
கூற்றுவன் 42 


கேள்வர் 13 
கொக்களம் 29 
கொங்கர் 28 
கொடியாடும் மாடம் 34 
கொடுங்கோளூர் 40 
கொல்லி வளவன் 58 
கொள்கை நெறி 10 
கொன்றையார் பணி 40 
கோட்புலர் 51 
கோடாலி 9 
கோரோசனை 21 
கோவணம் 10 
கோவை 46 
கௌ தமர் 12 
சகாயர் 48 
சங்கப்பலகை 49 
சங்கவாணர் 53 
சடக்கோலம் 40 
சடிலேசர் பூசை 51 ) 
சடையர் 62 
சண்டேசுரர் 23 
சத்தியஞானம் 45 
சத்திய நாயனார் 44 
சமண் தெறி 47 
சமணர் 25 , 31 , 32, 61 
சமய நெறி 37 
சரணங்கள் 3 
சராசரங்கள் 14 
சரியை 18 
சாக்கிய நாயனார் 37 
சாந்தமங்கைப்பதி 29 
சாத்தனூர் 33 
சாபம் 5 
சாப மொழி 35 , 49 
சாபல்லியம் 46 
சிகாமணி 39 
சிகாரத்தினம் 58 
சித்தத்தை சிவன் கண் 

வைத்தவர் 53 
சித்தம் 11 , 30 
சித்தர் 23 , 47 
சித்தி 38 
சிந்தை 25 , 36 , 54 


68 


இருபுராண விருத்தம் 


சிரம் 22 

செந்தில் வடிவேலன் 3 
சிலம்பி 29 

செய்யும் நெறி 4 
சிலம்பொலி 40 

செய்யுள் 41 
சிவகணங்கள் 33 , 54 

செயற்கை 6 
சிவகணம் 8 

செருத்துணையர் 49 
சிவகதை 52 

செல்வி 15 
சிவகாமி ஆண்டாள் 1 

செவிமடுத்தவர் 63 
சிவசித்தர் 39 

சென்மகதி 58 
சிவசிந்தை 59 

சென்மம் 46 
சிவஞான நூல் 43 

சென்னி வளநாடு 6 
சிவதொண்டர் 34 

சேக்கை 45 
சவநாடு 26 

சேதுராயன் 33 
சிவநாமம் 39 

சேவடி 47 
சிவபதம் 36 

சைவ மெறி 45 
சிவபுண்ணியத்தர் 17 

சைவநெறி நேயர் 25 
சிவபூசை 52 

சைவன் 50 
சிவயோகம் 33 

சொல் 52 
சிவவேடர் 25 

சொற்புவனம் 29 
சிவன் கழல் 59 

சோணாட்டு வேளாளர் 51 
சிவன் திரு எழுத்து 17 

சோமசேகரன் 15 
சிறப்புலியார் 38 

சோமன் 23 
சிறுகனல் 13 

சோமாசிமாறர் 36 
சிறுத்தொண்டர் 39 

சோழன் 40 
சீடர் 45 

ஞாலத்துளோர் 44 
சீர்காழி 31 
சுட்டிவகை 

ஞான வீடு 37 
சுதன் 49 

ஞானோதயத்தர் 25 
சுந்தர மடந்தையர் 36 

ஞானோபதேசர் 56 
சுந்தரர் 3 , 62 
கந்தரேச பாதசேகர பாண்டியன் 40 தஞ்சாவூர் 49 
சுந்தரேசன் 48 

தடாதகை 8 , 14 
சும்மாடு 59 

தண்டர் நாயகர் 34 
சுருதிமொழி கற்பம் 55 

தண்டியடிகள் 34 
கற்றம் 51 

தண்ணருள் 3 
சூலைநோய் 32 

தம்பம் 28 
செங்கட்சோழன் 60 

தம்பிரான் தோழர் 36 
செங்கீரை 16 

தமிழ்ப்பாமாலை 24 
செங்குன்றூர் 9 

தமிழ்மாலை 3 
செஞ்சாலி 31 

தமிழ் நாவலர் 51 
செட்டு 27 

தரும சிந்தையர் 20 
செண்டு 15 , 18 , 

தருமி 50 
செண்பகமாரன் 49 

தவத்தினர் 14 
செந்தாமரைப்பாதம் 3 

தவம் 18 


ஞானம் 4 


தகழி 30 


இருபுராண விருத்தம் 


aro 


தழல் 21 
தழல் மகம் 25 
தாயத்தர் 42 
தாயன் 16 
தாருகாவனம் 35 
தாரைவிடல் 52 
தாளமுறை 9 
தானை 48 
திகழ்வொளி 30 
திகிரி 17 
திங்களூர் 28 
திருக்கடவூர் 46 
திருக்கயிலை 43 
திருக்குறிப்புத் தொண்டர் 22 
திருக்கோவலூர் 8 
திருச்சங்கமங்கை 37 
திருச்செங்காடு 39 
திருஞானசம்பந்தர் 31 
திருத்தொண்டத்தொகை 63 
திருத்தொண்டு 42 
திருநாமம் 42 
திருநாவின் அரசர் 24 
திருநீலகண்டக்குயவர் 5 
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 61 
திருநீலநக்கர் 29 
திருப்பணி 41 , 45 
திருப்பத்தூர் 28 
திருப்பூவணம் 39 
திருமஞ்சனக்குடம் 50 
திருமந்திரம் 33 
திருமுருகன் 19 
திருமுறை 60 
திருமூலதேவர் 33 
திருமேனி தீண்டுவார் 54 
திருவந்தாதி 63 
திருவருள் 3 
திருவாரூர் 34 
திருவாரூர் பிறந்தவர்கள் 54 
திருவிளையாடல் 46 , 63 
திருவுளம் 50 
திருவேற்காடு 35 
தில்லை 4 . 45 
தீபர் 17 


தீர்க்க நிலை 48 
துயர் 41 
துருவாசமகபதி 5 
தெரிசனை 29 , 37 
தென்கயிலை 58 
தென் தமிழ் 53 
தென்னவன் 21 
தேசிகன் 53 
தேமாம்பழம் 27 
தொண்டர் 7 , 56 
தொண்டன் 12 , 15 
தொண்டு 9 , 38 
தொண்டை நாடு 22, 47 , 57 
தொழில் 36 
தோகை 23 
தோணிபுரம் 11 
தோத்திரம் 3 
நக்கன் 37 
நந்தனார் 21 | 
நந்தி இடபம் 32 
நந்தியார் 30 

25 
நம்பியாண்டார் 63 
நயமி சாரணியமுனி 19 
நரம்பு 21 
நரி 57. 58 
நல்லவர் 45 
நலிவு 41 
நவமணி 20 
நவரத்தினம் 19 
நற்குரு 45 
நாகன் 13 
நாகாந்தம் 53 
நாமம் 26 
நாரை 46 
நாலுசுருதி 41 
நாவரசர் 28 
நாற்பத்தெண்ணாவலர் 49 
நான் முகில் 21 
நிண்ணயம் 24 
நித்திலவடம் 3 
நியமங்கள் 44 
நீதிநெறி 8 


நம்பி மரபு 


10 


இருபுராண விருத்தம் 


புனல் 30 


நீர்ப்பந்தர் 38 

பாவை கூந்தல் 15 
நெஞ்சுரம் 51 

பாவையர்கள் 35 
நெடுமாறர் 47 , 58 

பாறை 22 
நெற்கூடு 49 , 51 

பிஞ்சகன் 24 , 53 
நேசநாயனார் 59 

பிட்டு வாணிச்சி 59 
கேயம் 16 

பிரமன் 53 
பகலவன் 14 

பிறவி நெறி 59 
பகுத்தறிவு 49 

புகழ்த்துணைவர் 50 
பசுபதி 52 

புகார்நகர் 6 
பஞ்சவடி 15 

புங்கவர் 39 
பஞ்சவன் 37 

புண்ணிய சரீரர் 10 
பஞ்சவன் பதி 22 

புத்திடம் 30 
பஞ்சாக்கிரத தியானம் 59 

புத்திரன் 6 
பண்டாரம் 49 

புதுமணச்சாட்சி 62 
பண்டோதனக்கிரி 10 

புயங்கம் 31 
பணிவிடை 59 

புரந்தரன் 4 
பத்தர் 39 

புராந்தகர் 35 
பத்தராய்ப் பணிசெய்குவார் 52 புள்ளெரித்தல் 46 
பதஞ்சலி 5 

புன்மை 8 
பதப்பேறு 13 , 40 

புன்விழி 29 
பதம் 23 
பதிகம் 31 

பூங்கழலிணை 19 
பயபக்தி 11 

பூசலார் 57 
பயிரவர் 39 

பூசாபலம் 7 
பயோதரம் 22 

பூசுரர் 36 , 46 
பரஞ்சோதியார் 63 

பூடண பாண்டியன் 47 
பரதவர் 55 

பூதியணிநியதி 25 
பரந்தலை 38 

பூம்புகலூர் 19 
பல்லவர் குலம் 45 

பெருமங்கலம் 32 
பலிகொள் பாத்திரம் 5 

பெருமலை நாடு 40 
பழையாறை 10 

பெருமிழலைக் குறும்பர் 26 
பன்றி 40 , 44 

பெருமை 30 
பாகமுறை 10 

பெண் கொண்ட பாகன் 20 
பாசம் 14 , 28 

பெண்ணை நதி 24 
பாண்டியன் 35 

பேதமை 53 
பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் 60 பொய்ப்பொருள் 43 
பாத தரிசனம் 10 

பொருளலங்காரம் 52 
பாதம் 24 

பொற்கிழி 50 
பாதமலர் 31 

பொற்பதம் 35 
பாதமலர் மாறி நடமாடினவன் 27 பொற்பு 44 
பாதமுறை 9 

பொற்றாமரை 46 
பாம்பு திசையை அளத்தல் 47 பொன் மரபு 10 
பாவை 11 

பொன் மாலை 12 


71 


இருபுராண விருத்தம் 


பொன்னனையான் 39 
பொன்னி நதி 6 
பொன்னி நாடு 16 , 19 , 31 


மகவு 24 


மங்கலம் 8 
மங்கல வரை 14 
மங்கை மகள் 27 
மங்கையர்க்கரசி 58 
மட்கலம் 5 
மண்டபம் 25 
மண்டலம் 12 
மண்லிங்கம் 23 
மணமேற்குடி 25 
மணவதுவை 9 
மணவூர் 6 
மணிச்சுமை 20 
மணிவேடன் 39 
மதஞ்சொரி குணங்கள் 5 
மதம் 5 
மதில் 37 
மதுரைக்கடவுள் 4 
மதுரைநகர் 16 
மந்திரம் 61 
மந்திரிகள் 44 
மயிர்ப்பீலி ! 1 
மயிலாபுரி 47 
மருமகன் 42 
மலர்க்குழலி 38 
மலர்க்கொன்றை 60 
மலைமகள் 58 
மலையத்துவசன் 7 , 13 
மவுலி 7 


மனவயிராக்கியம் 26 
மனவேட்கை 55 
மனிதருக்கோர் விளக்கு 58 
மனுச்சக்கரவர்த்தி 3 
மாணிக்கவாசகர் 58 
மாத்திரர் 39 
மாபலம் 21 
மாபாதகன் 29 
மார்க்கம் 43 
மாறன் 32 
மானக்கஞ்சாற நாயனார் 15 
மானுறை கரம்கரந்தான் 19 
மிழலை நாடு 26 
மீன் வடிவம் 55 
மீனாட்சி 54 
முக்கனல் 4 
முகில் 34 
முத்தி 38 , 46 
முத்து 31 
முதல்வர் 42 
முதற்பிள்ளை 3 
முதியோர் 56 
முளைவாரி 7 
முழுநீறு பூசிய முனிவர் 55 
முனிவர் 9 
முனைப்பாடி 24 
மூர்க்கர் 35 
மூர்த்தியார் 18 
மூவாயிரவர் 4 
மூவேந்தர் 56 
மெய்ப்பொருள் 43 
மெய்ப்பொருள் நாயனார் 8 
மைந்தர் 44 
மோந்திடுகை 48 
யோகி 33 
ரசவாதம் 39 
ரவி 23 
ரவிகுலம் 49 
ராசசேகரன் 27 
ரோமம் சிலிர்த்தல் 52 
லிங்கம் 62 
வகிர் 30 
வங்கிஷம் 57 


மழு 11 


மழுக்கை 57 


மழை 34 


மழைமாரி 48 
மறை 4 , 51 
மறைஞான சம்பந்தர் 60 
மறையவர் 19 
மன்று 9 , 40 , 42 
மனக்கல் 41 
மனத்துருகலக்கம் 53 
மணமலர் 4 


இருபுராண விருத்தம் 


42 


வச்சிரபாணி 17 
வடகலை 54 
வணிகர் குலம் 35 
வணிகன் 6 , 
வணிகன் குலக்கன்னி 62 
வதுவை 3 , 15 
வம்பு 23 
வயிணவன் 26 
வருணன் 21 
வல்லி 58 
வழக்கு 42 
வழுதி 44 
வழுதிகுல பூடணன் 33 
வள்ளி 54 
வளநாடு 13 
வளவன் 38 
வளை 15 , 32 
வன்நெஞ்சம் 15 
வன்னி 62 
வன்னை விழியார் 6 
வாகம் 14 

பதவூரடிகள் 56 
வாம்பரி 18 
வாய்மொழி 43 
வாயிலார் 47 
வாரம் 24 
வாவி 51 
வாளால் தறித்தல் 48 
வாளி 28 
விக்கிரம பாண்டியன் 25 
விடை 53 


விதி 14 
விப்பிரர் 29 
விபூதி 4 
வியாக்கிரபதன் 5 
விரகு 25 
விரிஞ்சியூர் 44 
வில்லிபுத்தூர் 50 
விழைவு 41 
விற்பனம் 44 
விறன்மிண்டர் 9 
வீணன் 19 
வெஞ்சாபம் 36 
வெண் குடை 6 
வெண் கொடி 42 
வெண்ணீறு 8 
வெப்பு நோய் 60 
வெள்ளியங்கயிலை 54 
வேடர் 28, 40 , 48 
வேதர் 34 , 50 
வேதர் குடி 31 
வேதர் மரபு 20 
வேதன் மனைவி 28 
வேம்ப நாடு 18 
வேளாண் குடி 9 , 15 
வேளாண் குலம் 16 , 35 , 47 
வேளாளர் 48 
வேளாளர் திலகர் 49 
வேளாளர் மரபு 44 
வைகை 36 
வையகம் 9,42 
வையை நதி 11 


இருபுராண விருத்தம் 
செய்யுள் முதற்குறிப்பு அகர நிரல் 

( எண் : பக்கங்கள் ) 


அந்தரந்தடவு 36 
அய்யன் மொழி 9 
அறநெறி வளர்க்கும் 33 
ஆரலங்கல் 11 
ஆரூரர் சொன்ன 63 
இன்பமுறு மூவேந்தர் 56 
இனவளைகள் 32 
ஈசன்மேலன்பர் 52 
ஒலிதிரைக் காவேரி 44 
ஒழுக்கமர்புயர் தொண்டை 57 
ஓங்கல்வள 13 
கஞ்சமலர்வாவி 35 
கயலுகழ் 16 
கருமுகில் தினம் 22 
களந்தை நகர் 47 
கற்புவளர் 29 
கனல் விளக்காய் 46 
காகங்கவிழ்த்த 14 
கிரிநிதி தரும் 38 
குறைமதிச் சடிலேசர் 51 
குன்றருவி பாயு 40 
கொடியாடு மாடம் 34 
கொல்லி வளவன் 58 
கொன்னியும் 62 
கைவிரலினேழிசை 61 
சிலம்பிவெண் 60 
சீர்கொண்ட 3 
சுருதி மொழி 55 
செக்கர்வானீசுரர் 50 
செங்கரும்புயர் 39 
செஞ்சாலிமுத்து 31 


செட்டுமலி வணிகர்குல 27 
செடித்தலை சமணெறி 47 
செம்பி வளநாட்டில் 23 
செல்வ 17 
சேத்திராகுலம் 7 
சேதி நன்னாட்டில் 8 
தக்கவரினஞ் செறி 37 
தண்கொண்ட 20 
தண்டரள 12 
திங்களூரில் 28 
துதிபெற்றிடும் 41 
தேசிகம் வடகலை 53 
நன்னலம் பெறு 25 
நேந்தவர் 48 
பண்டுகஞ்சனூரில் 15 
பத்தருக்காக 49 
பதஞ்சலி 5 
பல்லவர் குலத்திலே 45 
புகழ் பெருகு 30 
புற்றுவசனரசுபுரி 10 
பூதலம் புகழ் 21 
பூநறை பெருக்கும் 19 
பூமருவு 4 
பெண்ணநதி 24 
பொன்னிநதி 6 
மிழலை நாட்டெழில் 26 
மெய்ப்பொருள் 43 
வெள்ளியங்கயிலையிற் 54 
வேணிச்சிவன் கழலில் 59 
வேம்ப நாட்டணி 18 


14 


இருபுராண விருத்தம் 


உலகெ லாம் உணர்ந் தோதற் கரியவன் 
நிலவு லாவிய நீர்மலி வேணியன் 
அலகில் சோதியன் அம்பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் 

- திருத்தொண்டர் புராணம் 


கண்ணு தற்பெருங் கடவுளுங் கழகமோ டமர்ந்து 
பண்ணு றத்தெரிந் தாய்ந்தவிப் பசுந்தமி ழேனை 
மண்ணி டைச்சில விலக்கண வரம்பிலா மொழிபோல் 
எண்ணி டைப்படக் கிடந்த வெண்ணவும் படுமோ 

- திருவிளையாடற் புராணம் 


